





முன்னுரை 


கட்டுரை மன்னர்‌ என்ற பெயர்‌ ஃவிரஞ்சுமொழியில்‌ 
மொந்தேனுக்கும்‌ ஆங்கலமொழியில்‌ சார்ல்ஸ்‌ லாமுக்கும்‌ 
மட்டும்‌ தனிச்சிறப்புப்‌ பட்டங்களாக வழங்குகின்றன. 
கவிதையின்‌ உணர்ச்சியும்‌ தோழ்மையின்‌ கனிவும்‌ இரு 
வர்‌ கட்டுரையிலும்‌ - வழிர்தோடுகின்‌ றன. அவற்றின்‌ 
மாயக்‌ கவர்ச்சியில்‌ ஈடுபட்டவர்கள்‌, கவிதையில்‌ காணும்‌ 
ஆழத்தையும்‌, கதையில்‌ காணும்‌ இன்பத்தையும்‌, கட்டுரை 
யில்‌ காணும்‌ எளிமையையும்‌ ஒருங்கே அய்க்கமுடியும்‌. 

லாமின்‌ . கட்டுரைகளில்‌, சிறப்பாக < ஈலியாவின்‌ 
கட்டுரைகளில்‌ ” இன்னொரு சிறப்பையும்‌ - - காணலாம்‌... 
சோகரசம்‌, நகைச்சுவை, ௮வலச்சுவை முதலான நவரசங 
களும்‌ பொதிந்த இத்தகைய ஒரு பெட்ட கத்தைக்‌ கவிதை 
'உலகில்கூடக்‌ காண்பது aig. சோகரசத்தைத்‌ * தென்‌ 
கடற்‌ குமிழி'யிலும்‌, * மாயக்‌ குழந்தைக ளிலும்‌, நகைச்‌ 
சுவையை “அம்மாஞ்சி விழா விலும்‌, அவலச்‌ சுவையை 
* எங்கள்‌ பள்ளிவாழ்‌'விலும்‌ முனைப்பாகக்‌. காணலாம்‌. 
ஆனால்‌ பெரும்பாலான கட்டுரைகள்‌ இச்சுவைகள்‌ பலவும்‌ 
ond இனிய கூட்டுணவாகவே அமைகின்றன. : 


்‌ அடிசன்‌, ஹால்லிட்போன்ற சிறந்த எழுத்தாளர்‌ 
களின்‌ கட்டுரைகள்‌: அவை எழுதப்பட்ட (ஆங்கில) 
மொழிக்கு மட்டுமே உரியவை. ஆனால்‌ மொந்தேனும்‌ 
கனம்‌ நாடுகடந்த கட்டுரை இலக்யெவாணர்கள்‌. அவர்‌ | 
கள்‌ கட்டுரைகள்‌ ஃபிரஞ்சு மொழியிலும்‌, ஆங்கில மொழி l 
யிலும்‌ எழுதப்பட்டிருந்தாலும்‌, அவை உணர்ச்சி வகை 
யில்‌ உலக இலக்கியத்தில்‌ இடம்பெறத்‌ தக்கவை. எந்நாட்டு! 
இலக்கியத்தையும்‌ தூண்டத்தக்கவை, எனவே ஈலியாவின்‌ 








2 | தென்கடற்‌ குமிழி 


கவணித்திருக்கலாம்‌. ஒரு காலத்தில்‌. (காற்பது 
ஆண்டுகட்கு முன்‌) அது உண்மையிலேயே நகர்‌ 
வாழ்விலே நடுவிடம்‌ பெற்றிருந்தது. அன்றைய 
உலகின்‌ ஒரு பெரும்பகுதிக்கே அது நடுவிடமாய்‌ 
அமைந்திருந்தது. முள்ளெலிகள்‌ சோம்பிக்‌ கடக்கும்‌ 
அதன்‌ முற்றங்களில்‌ எத்தனை நாடுகளின்‌ மக்கள்‌ 
முன்னும்‌ பின்னுமாக விரைந்து சென்று கொண்‌ 
டருக்கனர்‌! அணில்கள்‌ ஒடியாடித்‌ திரியும்‌ அதன்‌ 
புறவாரங்களில்‌ எத்தனை நாடுகளின்‌ சரக்குகள்‌ 
ஏற்றவும்‌, இறக்கவும்‌, தணிக்கையிடவும்‌ பெற்றன ! 
மாடிகளிலும்‌ உட்கூடங்களிலும்‌ எத்தனை கழகக்‌. 
கூட்டங்கள்‌, குழு; உட்குழுப்‌ பேச்சுக்கள்‌ ! இன்‌ 
னும்‌ முற்றிலும்‌ உருக்கெடாது காணப்படும்‌ பாரிய 
மேடைப்‌ பலகைகளும்‌, இருக்கைகளும்‌ அன்று 
கெய்‌ பூசிப்‌ பளப்பளப்பாக வைக்கப்‌ பெற்றிரும்‌ 
தன. அவற்றுள்‌ பலவற்றில்‌ வில்வெட்டு மெத்தை 
களும்‌ பஞ்சணைகளும்‌ பதிக்கப்‌ பெற்றிருந்தன. 
அவற்றின்மீதும்‌, அருகாமையிலும்‌, நின்றும்‌ சாய்நீ 
git, கொட்டாவியிட்டு விரைந்தும்‌, கழகத்தின்‌ 
வருங்காலத்தைப்பற்றியோ, தம்‌ வருங்காலத்தைப்‌ 
பற்றியோ அகிந்தனையற்றவராயிருந்த கணக்கர்‌, 
தணிக்கையாளர்‌, மேற்பார்வையாளர்‌ எத்தனை 
Gur? அவர்கள்‌ எல்லாரும்‌. : இப்போது எங்கே, 
எங்கே? இக்கேள்விகளுக்குக்‌ கட்டடத்தின்‌ பல 
பகுதிகளுந்தான்‌ “எங்கே, எங்கே ”? என்று எதி 
ரொலித்து விடையளிக்‌ இன்றன. 


கழகம்‌ குமிழியாக வெடித்ததாயினும்‌, அதன்‌ 
வாழ்வுக்‌ காலம்‌ குமிழியின்‌ வாழ்வுக்‌ காலமென்று 
எண்ணிவிட முடியாது. குமிழிபோல்‌ அது வாழ்‌ 
வின்‌ நிலையாமையை மட்டும்‌ காட்டவில்லை. அழி 
விலும்‌ ௮௮ அக்கால வாழ்வின்‌ பெருமித அகலத்‌ 





தென்கடற்‌ குமிழி a3 


தையும்‌, வீறையும்‌, இக்கால வாழ்வின்‌ சிறுமையை 
யும்‌ விளக்கப்‌ போதியது. கட்டடத்தின்‌ பாரிய 
அளவும்‌, சாதனங்களின்‌ பெருக்கமும்‌ விரிவும்‌, ஆன்‌ 
அரசி கால வாழ்க்கை அகலத்தைக்‌ காட்டுபவையா 
யிருக்தன. சுவரில்‌ அன்று தூக்கப்‌ பெற்றிருந்த 
ஆன்‌ அரசி படமும்‌, அவர்‌ பின்‌ வந்த பிற பல 
அரசர்‌ படங்களும்‌ அதன்‌ நீண்டகால வாழ்வைப்‌ — 
படம்‌ பிடித்துக்‌ காட்டின. அவ்வக்கால உலகின்‌ 
மில இயல்‌ அறிவு வளர்ச்சியைக்‌ குறித்துக்‌ காட்டு 
பவையபோல, பற்பல காலத்திய நாட்டுப்‌ படங்‌ 
களும்‌, கடலைப்‌ படங்களும்‌ சுருள்‌ சுருளாக வைக்கப்‌ 
பட்டிருந்தன. காலங்‌ கடந்த கடலகப்‌ படங்களும்‌, 
கருவிகளும்‌ மூலையிலெறியப்பட்டுப்‌ புத. மாதிரிப்‌ 
படங்களும்‌, கருவிகளும்‌ மேடைப்‌ பலகையில்‌ இடம்‌ 
பெற்றன. நீண்ட இடை வழிப்‌ பாதைகளின்‌ சவர்‌ 
களில்‌ மாட்டப்பட்டிருந்த தீயணைப்புத்‌ தொட்டிகள்‌ ' 
பலவற்றை இன்றும்‌ ப்ல நிலைகளில்‌ காணலாம்‌. 
அந்தோ! தீ அணைத்து விடும்‌ என்று எச்சரிப்‌ 
பாயிருந்த இடத்தை இன்று காலம்‌ அணைத்துக்‌ 
கொண்டது! காலத்தின்‌ காடைப்‌ பொடியும்‌, 
அதன்‌ அழிவுதீ தூதாகளான அலாம்படையும்‌, 
யாசி காளான்களும்‌ யாவற்றையும்‌ அணைத்துக்‌ 
கொண்டன. தீயின்‌ அணைப்புக்‌ கூட இன்று 
அவற்றை விலக்க முடியா து. 


இன்றைய பொருளக மனைகளில்‌ இருப்பது 
போலவே இங்கும்‌ பணம்‌ வைக்கும்‌. ஒழுக்கறைப்‌ - 
. பெட்டிகளும்‌,  சாப்பறைகளும்‌, நிலவறைகளும்‌ 
ஏராளம்‌. . இவற்றில்‌ மெக்ஸிக்கோ, தென்‌ அமெ. 
சிக்க நாட்டு நாணய முதல்‌, ஸ்பெயின்‌ பிரான்சு 
Aipu நாணயம்‌ வரை கட்டிக்‌ குவிக்கப்‌ பெற்றி 
ம்‌ இக்கால அனுவலகங்களைப்‌ போலவே i 





4 | தென்சடற்‌ குமிழி 


இதுவும்‌ பொருள்‌ தெய்வத்தின்‌ நடன சாலையாகவே 
இருந்தது. ஆனால்‌ இன்றைய: மக்கள்போல அதீ 
தெய்வத்தின்‌ அடிமைகளாய்‌, அதன்‌ காலடி மண்‌ 
களாய்‌ அக்காலத்தவர்‌ இல்லை. செல்வ வளத்‌ 
தடையே மிடிமைக்கு அன்று இடம்‌ கிடையாது. 
- பேரேடுகளுக்கிட்ட புறமுதுகின்‌ வண்ண நயத்தைம்‌: 
பார்க்க வேண்டுமே! இன்று மேடைப்‌ பலகையில்‌ 
பதிந்துள்ள குழிகள்‌ பல அன்று வெள்ளி மைப்‌ 
புட்டிகள்‌ இருந்தவை. அவற்றில்‌ செருகப்‌ பட்ட 
எழுதுகோல்களும்‌ தம்தததூாலானவை. கட்டடத்‌ 
துக்கு அன்னு வாழ்வு கொடுத்த பணிகர்களும்‌. 
இன்றைய பணி மக்கள்போல்‌ கூலிக்குழைத்தவர்‌ 
கள்‌ அல்லர்‌. விரைந்து வேலை முடித்துவிட்டு வீடு 
செல்லத்‌ அடிக்கும்‌ இளைஞருமலலர்‌. நல்ல குடும்பத்‌ 
இல்‌ Ipis கவலையற்ற வாழ்வு பெற்றும்‌, 
அவ்வாறு முழுதும்‌ நேரம்‌ போக்காம்‌ல்‌, இவ்‌ 
விடத்தை விரும்பி உரிமையோடு வந்த நடுத்தர 
வயதினரும்‌; முதியவருமே இங்கு அமர்வு பெற்றி 
ருந்தனர்‌. அவர்களில்‌ பலருக்கு வீடும்‌ அலுவலக. 
மும்‌ ஒன்று தான்‌. ஆகவே அவர்கள்‌ கால வரை 
யுறையும்‌  கணக்குமின்‌ றி, மாளிகை வீட்டுக்கு. 
வருவதுபோல்‌ வநது ஆர HOT இருந்தனர்‌. அத. 
துடன்‌ இவ்விடத்தில்‌ பணியாற்றுவதை ஒரு பெரிய 
மதிப்புக்குரிய செயலாகக்‌ கொண்டு, பகலொளி, 
மறைந்து விளக்கொளி பரவும்‌ வரை அவர்கள்‌ 
. இங்கே இருந்து நடமாடிச்‌ சென்றனர்‌. 


....... இவையெல்லாம்‌ என்‌ கண்முன்‌ இன்று நடப்‌: 
பவை போல்‌ தான்‌ தோன்றுகின்றன. ஏனெனில்‌ . 
. இத்‌ தெண்கட்ற்‌ குமிழி என்னளவில்‌ குமிழியல்ல, 
. என்றும்‌ கழகமே. இதன்‌ வாழ்வுக்‌ காலத்தில்‌ 
Be இதன்‌ வாழ்வுடன்‌ வாழ்ந்தவன்‌ நான்‌-இதன்‌ ஒரு. 





.... தென்கடற்‌ குமிழி 5 


மறுப்பாக, இதன்‌ பணியாட்களுள்‌ ஒரு பணியா 
வாக, இதன்‌ உடலின்‌ ஒரு பகுதியாக நான்‌ இரும்‌ .. 
தேன்‌. இன்ற . என்‌. உடல்‌ சோர்ந்துள்ளது. 
உறுப்பும்‌ சோர்வுற்றுத்தான்‌ வாழ்கிறது. ஆனால்‌ 
இக்‌ கட்டடத்தைக்‌ கண்டதுமே என்‌ பழைய நினைவு 
கள்‌ காலப்‌ படிக்கட்டுகளில்‌ இறங்கி வந்து, அதற்கு 
உயிர்‌. கொடுத்து விடுகின்றன. அதோ, அந்த 
அணிப்படியின்‌ வழியே காதில்‌ இறகு எழுது 
கோலைச்‌ சொருகிக்‌. கொண்டு முதியார்‌ ஒருவா 
வருகிறார்‌. ஒரு சல்லிக்காசையும்‌ ஒரு பதினாயிரம்‌ . 
பொன்னையும்‌ . ஒரே நிலையில்‌ கருதி ஆராய்ந்து 
கணக்கிடும்‌ கணக்கர்கள்‌ யாவரும்‌; அதோ சுவடி 
களைப்‌ புரட்டியும்‌, ஒருவரை ஒருவர்‌ நோக்கிப்‌ புன்‌ 
முறுவல்‌ செய்தும்‌, பரக்கப்‌ பார்ததும்‌ காட்சி தரு 
கின்றனர்‌. அவர்கள்‌ ஒவ்வொருவர்‌ முக ஓவியங்‌ 
களும்‌, . பண்போவியங்களும்‌ ஒரு சிறிதும்‌ வாட்ட 
மின்‌ றி என்‌ கண்‌ முன்‌ இதோ இயங்குகின்‌ றன ! ! 


இக்காலச்‌ ep வாழ்விற்படாத பெரு ப்‌ 
கால ஆவிகளே ! உங்கள்‌ உயிர்‌ நிலைகள்‌ அமைதி 
- யடைவதாக.! மறதி எனும்‌ காலத்தின்‌ பாழ்‌ நிலை 
யில்‌ படாமல்‌, இடிந்து விழுந்த இச்கட்டடமும்‌ 
அதன்‌ நினைவுகளும்‌ என்‌ உள்ளத்‌ தடத்தில்‌ 
உங்கட்கு அழியா சினைவுச்‌ சிலைகள்‌, உயிருடன்‌. 
இயங்க வல்ல ட்ட எலைகள்‌ செய்து வைத்து 
விட்டன | 


பணிமக்களின்‌ -பண்போவியங்களும்‌ உரு 
வோவியங்களுந்தான்‌ எத்தனை பல்வகைப்‌ பெருக்க . 
முடையன ? இன்றைய நிலையங்களிலெல்லாம்‌ பணி 
மக்கள்‌ நிலையத்திற்கெனத்‌. தேர்ந்தெடுக்கப்பட்டு, 
கிலையத்தின்‌ Gwau பிரதிகிதிகளாக விடுகன்‌ 





6 தென்கடற்‌ குமிழி 


றனர்‌. ஆனால்‌ அக்காலத்தில்‌ நிலையம்‌ எவரையும்‌ 
தோக்தெடுக்கவில்லை. உலகம்‌ தேர்ந்தெடுத்து, 
இவர்கள்‌ நிலையத்துக்கு உரியவர்கள்‌ ' என்று 
அனுப்பிற்று. ஆகவே அவர்கள்‌ நிலைய வாழ்‌ 
வுடன்‌ ஒன்றுபட்டன ராயினும்‌, உலகத்தின்‌ பிரதி 
நிதிகளாகவே இருந்தனர்‌. ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒரு தன வகை, ஒரு தனிப்‌ பண்பு. ஆனால்‌ எவரும்‌ 
நிலைய வாழ்வின்‌ அமைதியைக்‌ கெடுக்கத தக்க. 
தனிப்‌ பண்புடையவராக இல்லை ! 


-தென்கடற்‌ குமிழின்‌" பாழ்நிலையைக்‌ கண்டு 
அதனைச்‌ சூழ்க்து இன்று எழுந்துள்ள பொருளக 
மனை, பங்குமாற்று மனை, இந்தியா மாளிகை 
டல்‌ எக்களிப்புக்‌ Qarar Ar றன. ஆம்‌, 
வீழ்ந்துவிட்ட பழைய உறவினரைப்‌ புறக்கணிப்‌ 
பாகப்‌ பார்க்கும்‌ புதுச்‌ செல்வர்‌ போன்ற அவை 


தோன்றுகின்றன. ஆனால்‌ உன்‌ ஆவி, உன்னிடத.: 
தில்‌ கின்று இன்றும்‌ வீறுடன்‌ தவழும்‌ ஆவி உரு. 
வங்கள்‌ அவற்றின்‌ புது வாழ்வையும்‌ அதில்‌ பங்கு 
கொள்ளும்‌ இக்காலக்‌ கள்ள 'மனப்பான்மையுள்ள 
சிறு மாந்தரையும்‌ கண்டு எள்ளி நகைப்பது எண்‌ 
காதில்‌ கேட்கிறது. இந்த ஏளனத்தின்‌ முன்‌ ஈம்‌ 
| இக்காலப்‌ ட ப்பு எம்மட்டு ! | 


அதோ வடபுலத்து முதுமகன்‌ அறவன்‌ நம்‌. 
மைப்‌ பரர்த்தும்‌ பாராமலும்‌ இறுமாப்புடன்‌ 
நகைக்கறான்‌. அவன்தான்‌ EN FE gh துறைஞன்‌ 
எவன்ஸ்‌. . கேம்பிரிய நாட்டின்‌ சடுசிடுப்பு அவன்‌ 
தோற்றத்தில்‌ தாண்டவமிடுகிறது. ஆனால்‌ அவண்‌. 
_ உள்ளம்‌ இத்தோற்றத்திற்கு மாறான அ. எத்தனை 
_ வயதான பின்னும்‌ அவன்‌ தன்‌ தலை முடியை 
gers. Seaver திலும்‌, அம்அகளிட்டுப்‌ பகட்டு; 


eg A 
Ay tical: Ports: 
Ra HIESA ‘ TA 29 





Sep pA 2 


'தென்கடற்‌ குமிழி o 


வதிலும்‌ குறைவைக்கவில்லை. : பதினெட்டாம்‌ 
தூற்றாண்டின்‌ உயர்குடி ஆரவாரக்‌ கோட்டையின்‌ 
எஞ்சிய எச்சம்‌ அவன்‌. முற்பகல்‌ முழுவதும்‌ 
அவன்‌ தன்‌ காசகமேடையண்டை குட்டியிட்ட 
பூனை போல்‌ சுருண்டு இடப்பான்‌. ஆனால்‌ பிற்பக 
. விலோ அவன்‌ பணத்தை எண்ணி அடுக்குவதிலும்‌ 

கொடுப்பதிலும்‌ வாங்குவதிலும்‌ ஈடுபடுவான்‌. 


மனிதராய்ப்‌ பிறந்த எவரும்‌ தஇிருடக்‌ கூடும்‌ . 
என்ற எண்ணம்‌ சுழன்று சுழன்று பார்க்கும்‌ 
அவன்‌ கண்களில்‌ நிழலாடும்‌. - அதே சமயம்‌ 
அவன்‌ கைகள்‌ தன்‌ கண்களுக்குக்‌ கூட அஞ்சி 
யவை போல வெடவெடயப்புடன்‌ நாணயங்களையும்‌ 
கைச்‌ . சீட்டுக்களையும்‌ பற்றித்‌ தடவும்‌. ஆனால்‌ 
ர பெருஞ்‌ சிறப்பு யாதெனில்‌ குறிததகாலம்‌ 
தவறாது அவன்‌ எல்லாச்‌ செயலும்‌ ஆற்றிய விற்‌ 
தையே. அவன்‌ பணிமனைக்குள்‌ அுழைவதும்‌, அலுவ 
லகத்தின்‌ முதல்‌ மணி அடிப்பதும்‌ சரியாயிருக்கும்‌. . 
இரண்டாவது மணியுடன்‌ அவன்‌ ஏடுகளை எடுத்து 
விரிப்பான்‌. மூன்றாவது மணியுடன்‌ அவன்‌: வேலை 
தொடங்கிவிடும்‌. யாரை நம்பினாலும்‌. நம்பாவிட்டா 
லும்‌, அலுவலகத்திற்கு எதிரிலிருந்த விடுதி, அவனை 
நம்பி வாழ வழி யிருந்தது. மாலை மணி ஆறு 
அடிப்பதும்‌ ௮வன்‌ காலடி அவ்விடுதியில்‌ படுவ 
தும்‌ சரியாயிருக்கும்‌. அவ்விடுதிக்காரரே விரும்பி 
எடுத்த்‌ Jao உருவோவியம்‌  : அவ்விடுதியில்‌ 
இன்றும்‌ தொங்குகிறது. மணமே ஆகாத அவன்‌ 
வரவை மகிழ்ச்சியுடன்‌ எதிர்பார்க்கும்‌ குடும்பங்‌ 
கள்‌ பல. அதற்கேற்றபடி பணி மனையில்‌ எண்ணும்‌ 
. இலக்கமும்‌ தவிர எதுவும்‌ அறியாதவன்‌ போல 
இருக்கும்‌ அவன்‌; நண்பர்‌ இல்லங்களில்‌ போனால்‌ . 
ஊர்ச்‌ செய்திகள்‌ எல்லாவற்றின்‌. ல பன்‌ 





8. தென்கடற்‌ குமிழி 


யும்‌ விரித்து அளப்பான்‌. எல்லாக்‌ குடும்பத்தின்‌ 
வரலாறுகளும்‌, . இலண்டன்‌ கரத்தின்‌ பழைய, 
புதிய செய்திகள்‌ யாவும்‌ அவனுக்குத்‌ BIDE py 
யாடம்‌. AOD அதேசமயம்‌ நட்பு முறையில்‌ 
செய்யும்‌. கேலி. தவிர, வேறு எதைப்பற்றியும்‌, 
எவரைப்‌ பற்றியும்‌ அவன்‌ அவஅறாக எதுவும்‌ 
சொல்வதில்லை, 


Po எவன்ஸ ஈக்கு அடுத்த. ப அன்ன 
தாமஸ்‌ டேம்‌. அவன்‌ உருவம்‌ இன்னும்‌ (eb 
கொண்டிருப்பது போலவே "காட்சியளிக்கிறது. 
அவன்‌ தோற்றம்‌; உலகில்‌ எவரும்‌ தன்னால்‌ பார்க்‌. 
SZ தஃக உயாவுத தகுதியுடையவரல்லர்‌. என்ற 

சூதிப்புடையதாயிருக்‌ ௧௮. நடையும்‌ அதுபோலவே. 
அவன்‌ எவருக்கும்‌ * ஆம்‌? E இல்லை” என்ற ஒற்றைச்‌ 
சொற்களுக்குமேல்‌, மிகுதி பேச்சுக்கு இடம்‌ வைப்ப 
தில்லை. சைகைகள்‌ மூலம்‌ கருத்த றிவிப்பதில்கூட, 
அவன்‌ . வழி ஒரு தன்‌ வழி. பிறரைப்போல — 
முக்ததைப்‌ பயன்‌ படுத்தி அவன்‌ சைகை செய்வ 
தில்லை. தோளசைப்பும்‌, குலுக்கும்‌, உடலைத்‌ திருப்பு. 
- வதுமே அவனுக்குப்‌ போதிய சைகைகளாயிரும்‌ 
தன. இவ்வளவு இறுமாப்புக்குக்‌ காரணமாக அவ 
னிடம்‌ எதையும்‌ குறிப்பாகக்‌ காண்பதற்கில்லை. 
அவன்‌ ஆடைகள்‌ வருந்தித்‌ தூய்மையாகவும்‌ நாகரிக. 
மாகவும்‌ அணியப்பட்டிருந்தா லும்‌ அவை, அவன்‌ 
செல்வவள மின்மையை எடுத்துக்‌ கரட்டாமலில்லை. 
அவன்‌ குடும்ப மரபிலும்‌ என்‌ அம்‌ செல்வகிலையேர, 
வேறு கல்வி உயர்வோ, குடிப்பிறப்பு உயர்வோ 
. இரும்ததாகத்‌ தெரியவில்லை. அவன்‌ இறுமாம்‌ ' 
பின்‌. காரணத்தை. இவை எதிலும்‌. காணமுடியாது. 
-= மனைவியிடம்‌ தான்‌ காணமுடியும்‌. 





கென்கடற்‌ குமிழி 9 | 


இருக்கும்‌. அவனிடம்‌ அவள்‌ நடம்து கொள்‌ 
வதைப்‌ பார்த்தால்‌, அவள்‌ அவன குடிசைக்கு 
இறங்கி வந்த வேறுலகப்‌ பெண்னே . என்ற 
கோன்றும்‌. அவனும்‌ அங்ஙனமே அவளை நடத்தி 
வந்தான்‌. அவளுக்குச்‌ செல்வம்‌ எ அவும்‌ இல்லை 
யாயினும்‌, வறுமையிடையிலும்‌ குடியுயாவுடையவள்‌ 
என்ற தொனிப்பு இருந்தது. கணவனும்‌ இம்மதிப்‌ 
பில்‌ பெருமை கொண்டு, அவ்வுயர்வைப்‌ பேணுவதற்‌ 
காகத்‌ தன்‌ வாழ்க்கையைச்‌ சுருக்கிக்‌ கொண்டான்‌. 
அவன்‌ இறுமாந்து நடந்த தெல்லாம்‌, அவளால்‌ 
தனக்குக்‌ கிடைத்ததாக அவன்‌ எண்ணிய உயர்‌ 
குடிப்‌ பெருமையைக்‌ காக்கவே. அன்பு கனிந்த 
வாழ்க்கை இன்பத்தால்‌ மணமான இளைஞருக்கு ஏற . 
படும்‌ அமைதியை விட மிகுதியான மன நிறைவை 
நடுத்தர வயது கடந்தும்‌ அவன்‌ மனைவியின்‌ உயர்‌ 
குடிப்‌ பெருமை அவனுக்கு அளித்திருந்தது. யாருக்‌ 
Gb எந்தக்‌ கெடுதிக்கும்‌ இடமில்லாமலே, இந்தச்‌ சிறு 
இறுமாப்பு இம்மணவாமழ்க்கைது துணைவர்களின்‌ 
குறைந்த வாழ்வினுக்கு நிறைவு தந்தது. பணமும்‌ 
கல்வியும்‌ பணி உயர்வும்‌. எதவும்‌ பலருக்கு இச்‌ சிறு 
பயனை தீ தரவில்லை என்பதைப்‌ பார்க்க, AQU 
me ஒரு நற்பண்பு என்றே கூறலாம்‌. 


.. மூன்றாவது கழக உயிரோவியம்‌ கணக்கன்‌ 

ஜாண்‌ டிப்‌ ர னுடையதே. இவனிடம்‌ குடிப்‌ 
பெருமையோ, செல்வப்பெருமையோ. எள்ளளவும்‌ 
இடையாது. ஆயினும்‌ இவ்வெல்லா இறமாப்பையும்‌ 
விஞ்சிய ஓர்‌ இறுமாப்பு அவள்‌ உள்ளத்தை நிறைத 
தது. உலதநிலேயே கணக்கையும்‌ கணக்கரையும்‌ 
விட உயர்ந்தவை எவையுமில்லை என்பது அவன்‌ 
துணிந்த முடிபு. அகச்‌ கண்க்கருள்ளும்‌ :ஜர்ண்‌ டிப்‌? 
வுக்கு ஈடும்‌ இணையும்‌ யாரும்‌ இல்லை என்பதையும்‌ 





10 தென்கடற்‌ குமிழி 


.. அவன்‌ அறிந்து eee aed அளவிட ger பணித்‌ 
துறையில்‌ அவன்‌ இவ்வளவு தற்பெருமை கொண்‌: 
டிருந்தாலும்‌, அதற்குப்‌ போட்டியான இனம்‌: 
பொழுது போக்குத்‌ துறையும்‌ அவனுக்கு இல்லாம. 
லில்லை. இசை நுட்பங்கள்‌ அவனுக்குத்‌ தெரியா 
இருக்கலாம்‌. அவனுக்குத்‌ தெரிந்த இசை நும்‌ 
பத்தைக கூட அவன்‌ குரல்‌ எழுப்ப முடியாமலும்‌. . 
இருக்கலாம்‌. ஆனால்‌ அவன்‌ ஒரு தனிப்‌ பாதை 
யமைத்துத தன்‌ பொதுப்‌ பயிற்சியினால்‌ அதையே 
தன்‌ இன்பத தொழிலாகக்‌ கொண்டிருந்தான்‌. War 
WAS குடும்ப மென்று ஒன்று இருந்திருக்தால்‌,. 
இப்பயிற்சியால்‌ தொல்லைப்‌ படுபவரும்‌ இருக்திருப்‌ 
பர்‌. ஆனால்‌ யாழே அவனுக்குக்‌ குடும்பமாயிருந்தது.. 
உயிரில்லாத அக்கருவி அவனது திறமையின்‌ 
மையை ஒரு சிறிதும்‌ எடுத்துக்கூற முடியாதன்றோ? 
ஆகவே அது அவனுக்கு ஒப்பற்ற குடும்பத்‌ துணை: 
யாமிற்று. அவன்‌ வாழ்க்கை முறையில்‌ மற்றோர்‌ 
அருமை இககுடும்ப வாழ்வையும்‌ அலுவல்க வாம்‌ 
வையும்‌ அறவே ஒட்டின்‌ ரி அவன்‌ பிரித்து வகுத்‌ 
துக்கொண்ட வகுப்பே யாகும்‌. அலவலகத்துச்‌ | 
சுவர்‌ தாண்டி உள்ளே வந்துவிட்டால்‌, அவன்‌ 
அலுவலக இருக்கைகளில்‌. ஓர்‌ இருக்கை ஆய்விடு' 
வான்‌. கணக்குகளில்‌ அவன்‌ ஒரு கணக்கு; இலக்கங்‌ . 
களிடையே அவன்‌ ஒரு இலக்கம்‌. அயர்ந்து மறந்து 
கூட ஒரு பாட்டோ, ஒரு இன்பப்‌ பொழுது 
போக்கோ, ஒரு சிறிது ஓப்வோ அவளை அணுகாது. 
இன்பம்‌, சிரிப்பு; ஒய்வு ஆகியவை அவன்‌ அலுவலக 
உலகத்தில்‌ எட்டிப்பார்க்காது. ஆனால்‌ அலுவலகம்‌ 
. விட்டால்‌ அவன்‌ இடையே வேறு எந்த உலகிலும்‌ 
_ தொடர்பு கொள்வதில்லை. நேரே தன்‌ இசையுல- 

காசிய இல்லம்‌ ட்ட வான்‌ அதன்‌. பின்‌ 





தென்கடற்‌ குமிழி | TEs 


பணம்‌, காச, கணக்கு ஆயெவற்றின்‌ நினைவே அவ: 
னுக்குக்‌ கிடையாது. எல்லாம்‌ ஒரே இசைப்‌ பயிற்ச 
தான்‌. பாடுவதையன்‌ றிப்‌ பாடலைக்‌. கேட்சக்கடட. 
அவன்‌ விரும்புவதில்லை. இந்கிலையில்‌ எ: இசை 

- அவனுக்கு ஒரு கலையன் று, ஒரு விடுதலை என்று 
தான்‌ கூறவேண்டும்‌. அலுவலகத்தில்‌ ஒரு கருவி. 
யாய்‌ வாழ்ந்த அவன்‌, இங்கே கன்‌ கட்டுப்பாட்டைக்‌ 
கழற்றி வைக்க மட்டுமே இவ்விந்தைக்‌ oe $3 
அவனுக்கு உதவிற்று என்னலாம்‌. 


தன டிப்‌ பின்‌ இக்குஅயெ வாழ்வின்‌ மர்மம்‌ 
யாது? இவ்விரு சிறு உலகங்களுக்கு வெளியே 
அவன்‌ என்‌ காலடி யெடுத்து வைப்பதில்லை | ? இதன்‌ 
விளக்கம்‌ கடுமையன்‌ ஹு. அது அவன்‌ கொண்ட 
ய தற்காப்பு முறை. வாழ்வு அவனுக்கு ஒரு. 
சுமை. அவன்‌ அதில்‌ இன்பத்தை நாடவில்லை ;. 
துன்பத்திற்கு இடம்‌ கொடாம லிருக்க மட்டும்‌ 
விரும்பினான்‌. இக்காரணத்தால்‌ அவன்‌ யாருக்கும்‌ 
SUBST விரும்பவில்லை. எந்தத்‌ அறையிலும்‌ 
துன்பம்‌. வராமலிராது என்பதை அவன்‌ 3) Nb 
இருந்தான்‌. தான்‌ எது பேசினாலும்‌, அதனால்‌ யாரா. 
வது புண்பட்டு எதிக்கக்கூடும்‌. எங்கே சென்றாலும்‌, 
ஏதேனும்‌ ஓர்‌ இடையூறு நேரக்கூடும்‌. வந்த பின்‌ 
கரக்க முயல்வது பேதைமை. ஆகவே வருமுன்‌ 
காப்பில்‌ அவன்‌. முனைந்து, தமைகட்கே இடமற்ற: 
ஒரு வாழ்க்கையை வகுத்துக்‌ கொண்டான்‌. அவன்‌ 
நாடகமேடையையே கண்டதில்லை யென்பது மட்டு: 
மன்று. அதை நினைத்தது கூடக்‌ இடையாது.. மலை: 
ஏறியது கிடையாது. ஆற்றங்கரையோரம்‌ சென்‌ 
றது கிடையாது. கையில்‌ துப்பாக்கியைத்‌ தொட்‌ 
டதே கையா து.. துப்பாக்கியுடன்‌ நிற்கும்‌ ஆளைக்‌ 
ல்‌ கரணாதது போலவே போய்விடுவான்‌... 





12 ட்டர்‌ a குமிழி 


ரர E அவசியம்‌ நேர்க்தாலன்‌ நி, அவன்‌ 
மாடிப்படிகளில்‌ கூட ஏற மாட்டான்‌. ஆனால்‌ இத்‌ 
தனை எதிர்‌ மறைப்பண்புகளினா லும்‌, அவனுக்கு எத்‌ 
தக்‌ குறையும்‌ நேர்நீது விடவில்லை. நன்மையும்‌ 
அமையும்‌ அவனை நஈாடாமலேயே இருந்ததால்‌, 
அவன்‌ மொத்தத்தில்‌ நற்பெயருடனேயே. வாழ்க்‌ 
கைச சடங்கை நடத்திக்‌ கழித்துவிட்டான்‌. தீமைக்கு 
அஞ்சி நடப்பவர்களுக்கு வானுலகில்‌ இடமூண்‌ 
-டென்றால்‌, அதில்‌ முதலிடம்‌ அவனுக்குத்தான்‌ ! 


கடைசியாக, மறக்கமுடியாத தோற்றம்‌ நகைச்‌ 
சுவை விகடன்‌, கவிஞன்‌, மாலாசிரியன்‌ ஆகிய எல்‌ 
லாத துறைகளுக்கும்‌ ஜென்‌ கடற்‌ கழகத்தின்‌ ஒரே 
பிர திகிதியாயிருந்த ஹென்ரி மான்‌ ஆவன்‌. ஆம்‌! . 
யாரை LD Db BM GpIb, ஹென்றிமான்‌, கான்‌ இன்று. 
உன்னை மறக்க முடியாது. ஏன்‌ ? குமிழியாய்‌ விட்ட 
ட்‌ கழகத்திடையே கூட, நீ இன்று ஒரு பெருங்‌ குமிழி 
AUT EBB GO . சுழன்று சுழன்று பொலிவுடன்‌ .. 
 கதோன்றுதிறாய்‌. நீ அ அவைப்‌ வரும்போதும்‌ ஒரு 
வெடிப்பு; போகம்‌ போதும்‌ ஒரு வெடிப்பு. தனிப்‌ 
பண்பும்‌ தணி உணர்ச்சியும்‌ எதுவும்‌ அற்ற எங்கள்‌: 
_கழகக்குழுவில்‌, நீ ஒருவன்‌ இல்லாவிட்டால்‌ எங்கள்‌ - 
வாழ்வு ஒரே கசப்பாகத்தான்‌ போயிருக்கும்‌. நீ 
“QURA களித்த . நகைத்துணுகுகளன்‌ றி, உலகில்‌ 
பிற்காலத்தார்‌ அய்க்கட்டும்‌ என்று உனக்கு ஓய்‌ : 
.வில்லாம்லே உழைத்து எத்தனை எத்தனயோ | 
_-எழுதிவைத்தாய்‌. உன்‌ நகைமுகமும்‌ நகைத்‌. 
_அணுக்குகளும்‌ இன்று மறைந்தன. È தொகுத்த. 
ட நகை தீதுணுக்கு ஏடுகள்‌ கூடப்‌. பிற்காலத்தவர்க்குப்‌. 
பயன்படா என்று 6 கிறேன்‌. அண்மையில்‌ 
தான்‌ நான்‌ இரண்டு ஏடுகளைக்‌ கண்டெடுத்தேன்‌. 
அனக்கு அவை முன்‌ போல்‌ காரமும்‌ மணமும்‌ 





| தென்கடற் குமிழி உ. 13:. 


சுவையும்‌ உடையன வாகவே இரும்தன்‌. ஆனால்‌. 
கால மாறுதலிடையே உன்‌ பெயர்‌ மறக்கப்பட்டு 
விட்டது. புதிய எழுத்தாளர்களைத்‌ தேடியலையும்‌ 
புத்தக உலகம்‌, உன்னை எங்கே கண்டெடுக்கப்‌: 
“போகிறது ? ஆனால்‌ என்‌ உலகத்திலும்‌, குமிழியின்‌ 
ஆவி உலகத்திலும்‌, உனக்குப்‌ போட்டியிருக்க: . 
முடியாது... oo | ட ட 
இன்னும்‌ என்‌ ஓவியக்‌ கலைக்காக. வரது 
இரண்டு உருவங்கள்‌ தான்‌ காத்து நிற்கன்‌ Mor. 
ஒன்று புறாமர்‌.  புளூமரின்‌ பெருமையில்‌ முக்கால்‌. 
பகுதியும்‌ அவன்‌ பேர்‌ பெற்ற bmi burih ஒயர்‌. 
Heoi குடியைச்‌ சார்ந்தவன்‌ என்பதைப்‌ 
பொறுத்ததே. அவன்‌ அதன்‌ . நேருரிமை: 
மரபின்னுமல்ல ;  அணிமை . உறவின னமல்ல.. 
ஆனால்‌ புளூமர்‌. எப்படியோ. உறவுக்‌ கணக்குக 
ளிட்டு, இன்றைய yenot பெருங்‌ குடியிலிருக்து. . 
s நூலாசிரியர்‌ வால்டர்‌ புளூமர்‌ வரைத்‌ தன்‌ குடி மர. 
பைக்‌ கொண்டு போய்‌ இணை சது விடுகிறான்‌. ஆனால்‌. 
மரபு இவ்வளவு பெரிதாய்‌ இருந்தாலும்‌, அதனால்‌ — 
புள்ம்ரின்‌ கடையுடைகளில்‌ எத்தகைய தருக்கும்‌ : 
செருக்கும்‌ இடையாது. அவன்‌ எல்லாருடனும்‌ நன்‌. 
முகமுடையவனாகவே நடந்து வந்தான்‌. அவன்‌ — 
நல்லிசையுடன்‌ பாடி எல்லாரையும்‌. மகிழ்விப்பதும்‌. 
உண்டு. | ந... oe 
| பாட்டு என்றவுடன்‌  கழகத்தவர்‌ எவராலும்‌ 
பளூமரிலும்‌ பன்மடங்கு மதிக்கத்தக்கவன்‌ குணத்‌ 
தில்‌ எளியவனும்‌, பண்பில்‌ இனியவனும்‌, எல்லார்‌ . 
அன்பிற்கும்‌ உரியவனுமான ம-- என்பவனே... 
அவன்‌ ஒரு குயில்‌; கழகமெல்லாம்‌ அவனுக்கு ஒரு. 
கேமாஞ்சோலை. ஆனால்‌ மற்ற எல்லாருக்கும்‌ 
பெருமை தந்த குடிமரபு அவன்‌ வாழ்க்கையைக்‌. 





14 தென்கடற்‌ குமிழி 


குடிப்பதா யிருந்தது. வேனில்‌ வேள்‌ பேரன்ற 
இவ்வினிய கவிஞனைப்‌ பெற்றெடுத்த தந்தை ஒரு 
இரக்கமற்ற கோயில்‌ பொறுப்பாளர்‌. புயலின்‌ 
வயிற்றில்‌ பிறந்த தென்றலாகவே அவன்‌ காட்‌ 
யபளித்தான்‌. அனால்‌ புயலில்‌ பிறந்த தென்றல்‌ 
புயலிலேயே மடிந்தது. குடும்பத்‌ தொல்லைகளையும்‌ 
தந்தையின்‌ .  கடுமையையும்‌ தாங்கமாட்டாமல்‌ 
அவன்‌ தன்‌ இன்னுயிரை இளமையிலேயே இழம்‌ 
தான்‌... | 


என்னுடன்‌. நேரடியாகப்‌ பழகிய கழகப்‌ 
பணிக்குழுவின்‌ தோழர்கள்‌ இவர்கள்‌. இன்னும்‌ 
எத்தனையோ உருவங்கள்‌ தெளிவற்ற நிலையில்‌ என்‌ 
கண்முன்‌ நிழலாடிச்‌ - செல்கின்றன. ஆனால்‌ 
அவற்றை எழுததோவியமாகத்‌ தீட்டத்தக்க அளவு 
- அவை தெளிவா யில்லை. எப்படியும்‌ நான்‌ தீட்டிய 
வற்றிலிருக்தே கழக வாழ்வு தீமையற்ற பழங்கால 
வாழ்வின்‌ ஒரு நல்ல முனிமுகம்‌ என்பதைக்‌ காண. 
லாம்‌. 


வாசக அன்பரே! எனது ஓவியங்களைப்‌ 
பார்த்து அவற்றின்‌ தொடர்புகளை ஆராய்ந்துகாண 
முயல வேண்டாம்‌ என்ன கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
பெரும்பாலும்‌ நான்‌ கூறிய பெயர்களை இன்றோ, 
என்றே எவரும்‌ காண முடியாமல்‌ போகலாம்‌. 
ஏன்‌ £ அவர்கள்‌ கற்பனைப்‌ பெயர்களா யிருக்கலாம்‌ 
அல்லவா ? 

ஆனால்‌ நான்‌ கூறியவை யாவுமே முழுக்‌ கற்‌ 
பளை யல்ல. அவை கழக வாழ்வில்‌ எனக்குக்‌. 
-இட்டிய உள்‌ அனுபவத்தைப்‌ பிறருக்கு எடுத்துக்‌ 
காட்ட ஓரளவு உதவும்‌ சின்னங்களே யாகும்‌. 


க்‌ 





(௨) எங்கள்‌ பள்ளி. வாழ்வு 


முப்பது ஆண்டுகட்கு. முற்பட்டஎங்கள்‌ இள 
மைக்‌ காலப்‌ பள்ளி வாழ்வு பற்றி ஒன்‌ மிரண்டு 
ஆண்டு கட்கு முன்‌ என்‌ நண்பர்‌ திரு. லாம்‌ * ஒரு 
கட்டுரை வரைந்திருக்தார்‌. . அப்பள்ளியில்‌ அவர்‌ 
நிலை என்‌ நிலையிலிருந்து வேறுபட்டதன் று. “பள்ளி 
ப்ற்றி அவர்‌ காட்டும்‌ ஆர்வத்தில்‌ என க்கும்‌ பங்கு 
உண்டு. ஆகவே அதனை நன்கு சித்திரித்துகி காட்டிய 
அவருக்கு என்‌ நன்றி. ஆனால்‌. அதே சமயம்‌ ஓர்‌ 
உண்மையை என்னால்‌ முற்றிலும்‌ வெளியிடா திருக்க 
முடியவில்லை. இ. ஆ. பள்ளி பற்றி நன்மையாக 
எதை யெல்லாம்‌. கூறமுடியமோ அதை ஒன்று 
விடாமல்‌. சற்று மிகைப்படுத்திகிட — அவர்‌ கூறி 
விட்டார்‌. ஆனால்‌ சிறு குற்றங்குறைகளை- வெளியிடு 
வதனால்‌ கேடில்லாத சிறு குற்றங்‌ குறைகளைக்‌ கூட 
— yor வெளிப்படுத்தாமல்‌ சித்திரத்தின்‌ வாய்மை 
யைக்‌ கெடுத்திருக்கிறார்‌. | அவ்வாய்மையின்‌ இரு 
புறத்தில்‌ ஒருபுறம்‌ மறைத்து வைக்கப்பட்டு விட்‌ 
டது. அதில்‌ சில கூறுகளைத்‌ தீட்டுவதற்கு அவர்‌ 
என்னை மன்னிப்பார்‌ என்று எண்ணுகிறேன்‌. 


T (தமிழாக்கக்‌ குறிப்பு.) . திரு. சார்ல்ஸ்‌ orb, அவர்‌ ' 
உடன்மிறந்தார செல்வி மேரிலாம்‌ ஆகியவர்கள்‌ எழுதிய 
கட்டுரைகளின்‌ தழுவல்கள்‌ தான்‌ இவை. ஆனால்‌ திரு. லாம்‌ 
இங்கே ‘moun’ என்ற புனை பெயரில்‌ எழுதுவதால்‌, அவ்‌ 
வாய்ப்பைப்‌ பயன்படுத்தித்‌ தன்னையும்‌, தன்‌ கட்டுரையையும்‌ 
ஈகைச்சுவை பொருந்த எளனம்‌ செய்து. இவ்வினிய கட்டுரை 
வரைய முடிகிறது. கூடிய மட்டும்‌ அவ்வினிமை கெடாமல்‌ ' 
காக்கவே அவர்‌ குறிப்புப்‌ பின்பற்றப்‌ படுகிறது. குறிப்பிட்ட 
இரு. லாமின்‌ கட்டுரை * Recollections of Christs’ Hospital’? 
“இ, ஆ. பற்றிய நினைவுகள்‌ என்பது, ௧. ஆ. என்ப்து 
-கியைஸ்ட்ஸ்‌ டல்‌ பள்ளி ஆகும்‌ என்றும்‌ காணலாம்‌, 





16 எங்கள்‌ பள்ளி வாழ்வு. 


முதலில்‌, திரு. லாமுக்கே முற்றிலும்‌ கூறமுடி 
யாத ஒரு செய்தி. இது உணவு முதலிய சிறு வகை 
களைப்‌ பற்றியது. இவ்வகையில்‌ மற்ற மாணவர்‌ 
எவருக்கும்‌ *(என்‌ போன்றவர்க்கு ஒரு சிறிதுகூட) 
இல்லாத. தணி வாய்ப்பும்‌ தனிச்‌ சலுகையும்‌ இரு. 
லாமுக்கு உண்டு. இதனால்‌ கி. ஆ. மாணவர்கள்‌ 
19 Grr, என்போன்ற பஞ்சை ஏமைகளோ என்‌ 
னென்ன உணவுவகைகளை உண்டோம்‌, என்‌ 
னென்ன படுக்கை இருக்கை சார்ந்த தொல்லைகளை 
நாங்கள்‌ அகர்க்தோம்‌ என்பதை அவர்‌ அறிய 
முடியா து. உணமையாதெனில்‌ அவருக்கு நகரத்துக்‌ 
குள்ளேயே நல்ல நிலையிலுள்ள ஒரு உறவினர்‌ வீடு 
இருந்தது. வேறு உற்றார்‌ . உறவினரும்‌ அவருக்கு. 
நகருக்குள்ளேயே உண்டு. ஆகவே அவர்‌ எப்போது 
. வேண்டுமானாலும்‌, எவ்வளவு நேரம்‌ வேண்டுமானா 
னும்‌, பள்ளிவிட்டு வெளியே போகவும்‌ வரவும்‌ வழி 
மபருந்தது. இது. மட்டுமோ? எங்களுக்‌ கெல்லாம்‌ 
. பச்சை நீரில்‌ நனைத்த ஒரு கால்‌ துண்டு உலர்ந்த 
அப்பம்‌ தான்‌ காலையில்‌ தரப்படும்‌. அவருக்கோ 
உயாந்த-சூடாறூத-—தாள்‌ சுருள்‌ அப்பம்‌-- அது 
வும்‌ ஒரு மூழுச்சுருள்‌ இடைக்கும்‌. அது போதா 
சென்று. ஒரு கோப்பைப்‌ பால்‌ வேறு. Hae. 
திழமைப்‌ பால்‌ கஞ்சியில்‌ பாலும்‌ சண்ணீர்தான்‌.-.. 
கஞ்சியிலள்ள தண்ணீருடன்‌ கலந்து அது வெறும்‌ 
, தண்ணீராகத்தான்‌ இருக்கும்‌. 'சனிக்கிழமைச்‌ 
-சூப்பியின்‌ நிறமும்‌ இந்தப்‌ பாலின்‌ fal OLD IT & & Bir Gor 
இருக்கும்‌. இந்த இரண்டு நாட்களிலும்‌ இவற்றை | 
-அவர்‌ உட்கொண்டாலும்‌ உட்கொள்ளலாம்‌, உட்‌. 
கொள்ளாத வேறு யாருக்கேனும்‌ “கானம்‌? வழங்க. 


இது முதலியவற்றின்‌ நகைத்திறம்‌ காண்க. உண்மை: 





ag யில்‌ இருவரும்‌. ஒருவரே ! 


எங்கள்‌ பள்ளி வாழ்வு: 17 


னாலும்‌ வழங்கலாம்‌. ஏனேனில்‌ அவருக்கு மட்டும்‌ 
-gb நாட்களில்‌ தனிச்‌ சிறப்பு மிக்க உயர்தரச்‌ 
சூட்டப்பமும்‌ வெண்ணெயும்‌ அருளப்படும்‌. மற்ற 
நாள்‌ உணவுகளையும்‌ மணப்படுத்த இஞ்சி, எலம்‌, 
இலவங்கம்‌ ஆகியவையும்‌, சுவைப்படுத்த மிளகு 
பொடி, ஊறுகாய்‌, வற்றல்‌ ஆகியவையும்‌ அவருக்கு 
வரும்‌. இத்தகைய சலுகைகள்‌ அவருக்கு எப்படிக்‌ 
கிடைத்தன என்பது எனக்குத்‌ தெரியாது அக்‌ 
காலத்தில்‌ இளைஞராயிரும்து உயர்வு பெற்று, 
இன்று முதுமையில்‌ உதவிப்‌: பொருளாள ரரயிருக்‌ 
கும்‌ பெரியாரைக்‌ கேட்டால்‌, ஒரு வேளை சொல்லக்‌ 
கூடும்‌. ஆனல்‌ என்னால்‌ ஊதிக்க முடியாதென்‌ றில்லை. 
அவர்‌ உறவினர்‌ செல்வாக்கின்‌ மூலம்‌ இச்சலுகை 
கள்‌ கிடைத்தன. அத்துடன்‌ இப்‌ பொருள்‌ களையும்‌ 
அவ்வுறவினருள்‌ ஒருவரோ மற்றொருவரோ அடிக்‌ 
கடி அவருக்கு அனுப்பிக்கொண்டிருக்சனர்‌ ! 
அவருக்கு அடிக்கும்‌ யோகத்தைக்‌ கண்டு அக்காலத்‌ 
தில்‌ யாவருமே பெர்ருமைப்பட்டனர்‌. தொலையூரி 
லிருக்து வந்து உறவினர்‌ எவருமில்லாமல்‌ அங்கே 
படித்த ஏழைச்‌ சிறுவனை என்‌ பொறுமையைக்‌ 
கேட்பானேன்‌ ! 


எனக்குப்‌ பள்ளியிலும்‌ நண்பர்‌ குறைவு; 
வெளியிலும்‌ நண்பர்‌ குறைவு. என்னைப்பற்றிக்‌ 
கவலையெடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடியவர்கள்‌ உலஇ 
லேயே என்‌ பெற்றோரும்‌, ஒரு சில உறவினருமே 
ஆவர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ இருந்தது தொலை நாட்டில்‌. 
அவர்கள்‌ செல்வராயில்லாததால்‌, அவர்கள்‌ செல்‌ 
வாக்கு இந்நகர்‌ வரை எட்டுவதில்லை. தொடக்கத்‌. 
தில்‌ அவர்கள்‌ கொடுத்த நகரத்து நண்பர்களின்‌ 
அறிமுகக்‌ கடிதங்களைப்‌ பயன்படுத்திச்‌ சிலரைப்‌ . 
போய்ப்‌ பார்த்ததுண்டு. அவர்கள்‌ முதலில்‌ சிறிது 


Ae =) 





18 எங்கள்‌ பள்ளி வாழ்வு 


தலையசைத்தார்கள்‌. அதன்‌ பின்‌. நான்‌ எப்‌ 
பொழுது போனாலும்‌ *என்னடா; ஒயாமல்‌ 
பள்ளியை விட்டு வெளியே வருகிறாய்‌ ' என்பார்கள்‌. 
நான்‌ போக இடம்‌ பெறுவது ஒன்‌ றிரண்டு வாரங்‌ 
கள்‌ விட்டுத்தான்‌. பார்த்தவரையே திரும்பப்‌ 
பார்ப்பது பல மாதங்கள்‌ விட்டுத்‌ தான்‌. ஆனால்‌ 
அதையே அவர்கள்‌ ஓயாது வருதல்‌ என்னு கூறி 
விட்டார்கள்‌. எனக்குக்‌ கிடைத்த அச்சிறு விடு 
தலையை அவர்கள்‌ தமக்கு வந்த ஒரு பெரும்‌ 
- தொல்லையாக எண்ணினார்கள்‌. 


அந்தோ! சின்னஞ்‌ சிறு பிள்ளைகள்‌ தாய்‌ 
தந்தையரை விட்டுத்‌ தொலைவிலிருக்க கேருவது எத்‌ 
தனை கொடுமை கொடுமையினும்‌ கொடுமை! 
பகலில்‌ உள்ளூரப்‌ புழுங்கும்‌ என்‌ ஏக்கம்‌ இரவு வேளை 
களில்‌ சிறகு விரித்துக்‌ கனவுக்‌ காட்சிகளரய்ப்‌ 
பறக்கும்‌. என்‌ இளமைக்‌ காலத்‌ தோற்றங்கள்‌ 
என்‌ சிற்றூரும்‌ அதன சிறு கோயிற்‌ கோபுரமும்‌ 
குடிசைகளும்‌, என்‌ ஊர்ப்‌ பெரியார்‌ சிறியார்‌ இன்‌ 
முகங்களும்‌ வந்து என்‌ கணவுளளம்‌ கழுவும்‌. 
அவர்களிடம்‌ என்‌ ஆற்றா நெடும்‌ துயரைக்‌ கூறு . 
முறையிலோ என்னவோ, கான்‌ அலறி எழுவேன்‌! . 
அந்தோ, மீட்டும்‌ பகலிலுள்ள . அதே காட்சியும்‌. 
கோலமும்‌ என்‌ கண்கள்‌ முன்‌ வந்துகிற்கும்‌ ! கன 
வின்‌ விளைவு; இவ்‌ ஏக்கம்‌ அழுகையாக மாறுவதே. 
பள்ளியை கினைத்து அச்சம்‌; என்‌ ஊர்‌ ஆயெ 
காலனியை கினைத்து வெப்பம்‌ ; இவற்றிடையே 
என்‌ பள்ளி வாழ்வுக்‌ காலம்‌ சென்றது. அந்தோ 
கொடிது, கொடிது ஏழ்மை ; அதனினும்‌ கொடி து 
. ஏழைச்‌ சிறுவனின்‌ பள்ளி வாழ்வு; யாவற்றினும்‌. 
கொடிது அப்‌ பள்ளி வாழ்வின்‌ தொலைவு! — 





ன்னை பள்ளி வாழ்வு. Ls 


பள்ளி நாட்களெல்லாம்தான்‌ எனக்குத்‌ அன்ப 
மயமென்றால்‌, விடுமுறை நாட்களைப்‌ பார்க்க அத, 
துன்பம்‌ தானும்‌ கேடில்லை என்று. கூறத்தக்கதா 
யிருந்தது. “அரை?” “கால்‌ விடுமுறை நாட்களை 
எப்படியோ கழித்து விடுவேன்‌. apap விடுமுறை 
நாட்களில்‌ தான்‌. புதுத்‌ தொல்லை. அன்றுதான்‌ 
காரங்கள்‌ பள்ளிக்‌ கட்டுப்பாடு விட்டு நகரில்‌ நண்பர்க 
ளுடன்‌ கூடிப்‌ பொழுது போக்க வேண்டும்‌. உண்‌ 
பது, உடுப்பது முதல்‌ அன்று அவரவர்‌ காரியம்‌. 
"கான்‌. இதில்‌ என்‌ நிலைமைமை யார்‌ கண்டார்‌ 
கள்‌? எனக்கு நேரம்‌ பேரக்குவதற்கு எந்த நண்‌. 
யர்கள்‌ இருந்தார்கள்‌? விளையாட்டுச்‌ செய்தியே 
இப்படியிருக்க, உ a தங்இட வசதியும்‌ பார்‌. 
- அளிப்பார்கள்‌ ?. வேறு வழியின்‌ ரி நான்‌ பள்ளி 
“யைச்சுற்றிச்‌ சுற்றித்‌ தான்‌ திரிவேன்‌ ; பணியாட்‌ 


களுக்கு. இச்சகம்‌ eG, நான்‌ எதையும்‌ 
Se Dee Ol eer bib: : 


- இதெல்லாம்‌ அப்பட்ட டட என்னு 
கூறலாம்‌. இவற்றைத திரு. லரம்‌ முற்றிலும்‌ 
உணரக்‌ கூடாதது இயல்பே. ஆனால்‌. இவற்றினும்‌ 
புரஸியான ஒரு செய்தியை அவர்‌. வண்ண எழுது 
கோல்‌ தீட்டியுள்ளது. ஆற்றில்‌. சிறப்பு முழுக்கு 
நிகழ்த்தும்‌ நோக்குடன்‌ நாங்கள்‌ பள்ளியிலிருந்‌ து 
சென்ற உலாக்குழு பற்றி அவர்‌ தம்‌ காவிய ஆற்‌ 
மல்‌ முழுதும்‌ காட்டி வரைந்துள்ளார்‌. மிக நன்று. 
ஆனால்‌ நான றிய இரு. லாம்‌ நீந்துவதும்‌, ஓடத்தில்‌ 
மகிழ்வதும்‌, கூடியாடி நகையாடுவதும்‌ எல்லாம்‌ . 
காவியத்தில்‌ தான்‌.; காரிய உலகில்‌ அவர்‌ ஒரு 
வீட்டுப்‌ பூனை ! ஆனால்‌ இரண்டு. பொய்‌ ஒரு மெய்‌ 
- ஆகக்‌ கூடுமானால்‌, அவர்‌ தாம்‌ அனுபவியாததைக்‌ 
கூனும்‌. இகத ட வர்ணனை எங்கள்‌. . உண்மை 





20 எங்கள்‌ பள்ளி வாழ்வு 


அனுபவத்தை முற்றிலும்‌ வாய்மையுடன்‌ வெளிப்‌: 
படுத்தாமலில்லை. அதை வாசிக்கும்போதே எனக்கு 
அன்‌ றிருந்த மகழ்ச்சி அனுபவம்‌ மீண்டும்‌ வந்து 
விடுகிறது. ஆம்‌. அது்தருணங்களில்‌ நானும்‌ எவ்‌ 
வளவு என்னை மறந்து பிறருடன்‌ களித்திருக்தேன்‌! 
வழியில்‌ வயல்‌ வரப்புக்களில்‌ நாங்கள்‌ எவ்வாறு 
ஊடாடுவோம்‌! பள்ளி வாழ்வின்‌ உறை உள்ளுறை 
கனை யெல்லாம்‌ வேனிற்‌ காலக்‌ கதிரவன்‌ எங்களைக்‌ 
கண்டு களிக்க, எப்படி ஒன்றொன்றாகக்‌ கழற்றிஎறி 
வோம்‌! ஆற்று நீரில்‌ நாங்கள்‌ நெளிந்த கெளிவைக்‌ 
கண்டு அதிலுள்ள வாளை மீன்களும்‌ விலாங்கு. 
மீன்களும்‌ எவ்வளவு வியப்படையும்‌ ! பசியின்‌ 
அவையும்‌ அன்னு ஒரு தணி தான்‌. உணவு அன்று 
வழக்கத்துக்கு மேற்பட்டதா யிருற்திராவிட்டாலும்‌,. 
அதற அமுதமாகவே இருந்திருக்கும்‌. என்பதில்‌: 
ஐயமில்லை. 


எங்களைச்‌ சுற்றி அச்சமயங்களில்‌ ஆடு மாடு 
களும்‌ கன்றுகளும்‌, பறவைகளும்‌ பூச்சிகளும்‌ 
சற்றி யோடி இமையயிர்ந்த வண்ணமாயிருக்கும்‌. 
அன்று கான்‌ என்‌ பள்ளி வாழ்வின்‌ கடுமைகளை 
மறந்து, அவற்றின்‌ கவலையற்ற வாழ்வுடன்‌ ஒன்று 
பட்டு விடுவேன்‌. ஆனால்‌ மாலையான தும்‌, வழக்க: 
மான வாழ்விலுள்ள இம்மின்னல்‌ மறைந்‌ விடும்‌. 


வேணிற காலத்தில்‌ பள்ளிக்கு வெளியில்‌ ஒரு: 
உலகம்‌ உண்டு. பனிக்‌ காலத்தில்‌--அ௮இலும்‌ கடும்‌ 
பனிக்‌ காலத்தில்‌ எனக்கு அந்த உலகம்‌ 'இட்டுவ... 
இல்லை. நான்‌ மட்டுமன்று, என்‌ தோழர்களில்‌ 
Amba அச்சமயம்‌ வெள்ளி படர்ந்த நகர்த்‌. 
. தெருச்களினாடாகக்‌ கைகால்‌ நடுக்கத்துடன்‌, ப ற்‌. 
கள்‌ கட்கட்வென - ஆட்டங்கொள்ள அலைம்‌ த 





எங்கள்‌ பள்ளி.வாழ்வு 21 


Sar. புத்தகக்‌ கடைகளின்‌ காட்சிப்‌ பலகணி 
களின்‌, பகட்டான கண்ணாடிக்‌ கதவுகளூடாக முன்‌ 
TT ss காட்சிகளையே மீண்டும்‌ மீண்டும்‌ பார்த்துச்‌ 
- செல்வதில்‌ கூட, அச்சமயம்‌ எவ்வளவு ஆர்வம்‌ ! 
பள்ளி வாம்வின்‌ ஒரு முறைபற்றி-- சாட்டை 
யடி பற்றி இரு. லாம்‌ எதுவும்‌ கூறவேயில்லை. 
அவர்‌ ஏன்‌ கறப்போலுருர்‌ | அவர்‌ செல்வர்‌ 
.. வீட்டுப்பிள்ளை. அவர்‌ கேட்டது கேட்டதெல்லாம்‌ 
| வீட்டில்‌ மட்டுமல்ல, பள்ளியிலும்‌ அவருக்குக்‌ இடைக்‌ 
கும்‌. அவரோ என்றும்‌ சாட்டையடி வேண்டும்‌. 
என்னு கேட்டதில்லை. அதன்‌ சுவையை அவர்‌ 
பார்த்ததும்‌ தடையாது. அனால்‌ நானே 2 என்‌ 
செய்தி வேறு! என்‌ உடலின்‌ ஒவ்வோரு றுப்படை 
யும்‌ தனித்தனி கேட்டால்‌, அவை ஐனித்தனி கட்டு 
மைகள்‌ கூட எழுதும்‌. ஒன்றை மட்டும்‌ நான்‌ 
இங்கே . கூறுகிறேன்‌. ஒரு தடவை நள்ளிரவில்‌ 
கான்‌ படுக்கையிலிருந்து . எ ர. மிக 
அவசர அவசரமாக. எதற்கு 2 னன பா. 
“வேண்டிய அடிகளைப்‌ பெறுவதற்கு! அதைப்பெற 
நள்ளிரவில்‌ ஏன்‌ எழுப்பவேண்டும்‌ : ? வேறு நேர 
.மில்லையா? அதற்கு முந்திய நாள்‌ விழா நாளான 
தால்‌ சாட்டையடி கொடுக்கும்‌ சட்டாம்பிள்ளைக்கு 
நிறைய வேலை இருந்ததாம்‌. மறு நாளைக்கோ 
சாட்டையடிப்‌ பேரேட்டில்‌ புதுப்‌ பக்கம்‌ திறக்க 
வேண்டும்‌. காள்‌ முடியுமுன்‌ நாட்‌ கணக்குத்‌ தர 
வேண்டுமே ! நள்ளிரவில்‌ நாள்‌ முடிவுற்று மறுகாள்‌ 
சொடங்கிவிடுகிறது. அதனால்தான்‌, நள்ளிரவில்‌ 
எழுப்பி Spe al aoe 2 இர்தீதுக்‌ கொண்டார்‌ 
கள்‌! 
பல சமயம்‌ நாங்கள்‌ இத்தகைய, அடிக்கு 
is பனி யென்றும்‌ பாராமல்‌, a யென்றும்‌ 





22 எங்கள்‌ பள்ளி வாழ்வு 


பாராமல்‌ அலைந்து இிரிந்ததுண்டு. ஆனால்‌ அதனால்‌: 
அடிக்கணக்குத்‌ தப்பவில்லை. அது வட்டியுடன்‌ 
சேர்த்து இறுதியில்‌ தரப்படவே நேர்ந்தது. 

- இதே சமயம்‌ பள்ளிக்கூடத்தின்‌ இரும்புக்‌. 
கட்டுப்பாடுகளுக்கும்‌ பல தடவை நாங்கள்‌ ஆளாக 
நேர்ந்தது. பகலெல்லாம்‌ சுற்றியலைந்து நொந்து: 
புண்ணான காலுடனும்‌, வேகும்‌ உடலுடனும்‌ படுத்த. 
எங்கள்‌ உதடுகள்‌, ஒரு துளி குளிர்ந்த நீருக்குத்‌ | 

துடியாய்த்‌ துடிக்கும்‌! ஆனாலும்‌ நாங்கள்‌ அதைப்‌: 
A உருளுவோம்‌- எழுந்து. நீர்‌ குடிக்க 
மாட்டோம்‌. பள்ளிக்‌ கட்டுப்பாட்டின்படி அது 
நீர்‌ குடிக்கும்‌ நேரமன் D ; ; குடித்தால்‌ அதற்காண்‌ 
அடிபட வேண்டும்‌ என்ற அச்சம்‌ கீர வரட்சியையும்‌ 
அடக்குவதா யிருந்தது. 

எங்கள்‌ சட்டாம்பிள்ளை : இரு. ௮ T 
ஒரு Am நீரோகதான்‌. (இவர்‌ பின்னாட்களில்‌ 
- வெளியுலகில்‌ கப்பலோட்டியாயிருந்து, அங்கும்‌ 
- ஏதோ கொடுஞ்‌ செயல்‌ செய்து தண்டனை பெற்ற: 
தாகக்‌ கேள்வி. அ௮ணிமையில்‌ கொடுஞ்‌ செயல்‌: 
களாற்றிய அதே பெயருடைய ஒரு பெரும்‌ பண்ணை 
முதலாளி குற்றவாளியாய்த தூக்டெப்பட்டதாக 
அறிகிறேன்‌. அது பெரும்பா லும்‌ இதே பேர்வழி 
WT BSL இருக்கலாம்‌ என்னு எண்ணுகிறேன்‌]. 
பள்ளியில்‌ அவர்‌ ஒரு. சிறுவனைப்‌ பழுக்கக்‌ காய்ச்‌ 
சிய கம்பியால்‌ சட்டுவிட்டார்‌. அவர்‌ பிரிவில்‌ 
சேர்ந்த எங்கள்‌ நாற்பது பேர்களின்‌ பங்குக்கு. 
வரும்‌ உணவுப்‌ பொருளைப்‌ பல நாளாக இவம்‌ . 

* உரோமகப்‌ பேரரசருள்‌ கொடுங்கோலன்‌ என்று 
குடிகளால்‌ வெனுக்கப்பட்டவன்‌ நீரோ. குடிகள்‌ வீடுகளைத்‌: 
_ தீக்கிரை. யாக்கி, தீ கொழுந்துவிட்டெரியும்‌ அழகை அவண்‌ 
i பட்ட wes சொகுசாகப்‌. பார்த்து 1 ae 





எங்கள்‌ 'பள்ளி வாழ்வு 23 


பாதியாக்கியது கொடுமையிலும்‌ கொடுமை. இது 
வேலையாட்களில்‌ அவருடன்‌ நட்பாயிருக்த ஒருவர்‌ 
அவர்‌ சலுகையுடன்‌ செய்த செய்லென்பது கெடு 
நாள்‌ பிந்தித்தான்‌: தெரியவந்தது. அது தானாகக்‌ 
கண்டுபிடிக்கப்படும்‌ வரை நாங்கள்‌ யாரும்‌ எதுவும்‌ 
வெளியிடக்‌ அ 1 சாட்டையின்‌ 


அச்சம்‌ தான்‌ ! 


"இரு. லாம்‌ மறைத்த ன்ன இறு செய்க 
யெல்லாம்‌ தான்‌ கூறிக்கொண்டிருக்கப்போவ 
தில்லை. ஒரே ஒரு சிறு செய்தியமை-—௮வர்‌ மறைத்த 
இறு காவியமொன்றை மட்டும்‌ கூறிவிடுகிறேன்‌. 
பள்ளி மாணவர்‌ எவருக்குமேமணற்‌ பிட்டு என்றால்‌ 
பிடிக்காது. என்பதை அவர்‌ . குறித்துள்ளார்‌. 
[மணற்‌ பிட்டு என்றால்‌ மணலால்‌ செய்த பிட்டு 
என்று நினைத்து விடாதீர்கள்‌! அது மணல்போ 
லிருக்கும்‌. அனால்‌ பிள்ளைகள்‌ அதை மணலைத்‌ 
-இன்பது போலத்தான்‌ வெறுத்தார்கள்‌]. ஆயினும்‌ 
அந்தப்‌ பிட்டையும்‌ ஒருவன்‌ தொடர்ச்சியாகப்‌ பல 
காள்‌. .இருடியதும்‌, அதற்காக அவன்‌ தண்டனை 
பெறுவதற்கு மாறாகப்‌ பரிசு வழங்கப்பட்டதும்‌, 
எங்கள்‌ பள்ளியின்‌ மறக்க முடியாத சுவைமிக்க 
கதை. அவை மிக்க காவியம்‌ எழுதப்‌ புறப்பட்ட 
நம்‌ லாம்‌, இதை மட்டும்‌ ஏனோ விட்டு விட்டார்‌! | 


எல்லாரும்‌ மணற்‌ பிட்டைத்‌ தின்ன APIR BGA 
முக்க முக்கு உள்ளே தள்ளிக்கொண்டிருக்கையில்‌, 
ஓரே ஒரு. சிறுவன்‌ மட்டும்‌ ஒரு சிறிது கூட உட்‌ 
கொள்ளாமல்‌ தின்பதுபோல்‌ பாவனை செய்து 
கொண்டிருக்கு, கூடியமட்டும்‌ பிறர்‌ கண்ணே 
மறைத்து; அதனை எடுத்துச்‌ சுருட்டிக்கொள்வான்‌ : 
ana அவ்வப்போது கண்டுகொண்ட சில Cerpi | 





24 ... எங்கள்‌ பள்ளி வாழ்வு 


கள்‌, அவன்‌ அதைப்படுக்கையில்‌ ஒளித்து வைத்துக்‌ 
. கொண்டு தின்றான்‌ என்றார்கள்‌. ஆனால்‌ அவன்‌ 
இராதயபோது எங்கும்‌ தேடியும்‌ அதைக்‌ கரண 
முடியவில்லை. அந்த உலர்ந்த பிட்டைப்‌ பின்னும்‌ 
உலர்த்தித்‌ தின்ன அது என்ன தின்பண்டமா ? 
ஆகவே அவன்‌ அதை எங்கோ கொண்டு கொடுக்‌ 
இருன்‌ என்னு சிறுவர்‌ கூறினர்‌. இன்னும்‌ இலர்‌ 
அவன்‌ அதைக்‌ கொண்டுபோய்‌ விற்று விடுகிறான்‌ 
என்றார்கள்‌. (அந்தோ பரிதாபம்‌ ! அந்தப்‌ பிட்டை 
யாராவது விலை கொடுத்துக்கூடவா பெறுவார்‌ 
கள்‌ !). 


பொருமை மிக்க தோழர்கள்‌-- இத்தகைய 
செய்திகளில்‌ கூடப்‌ பொருமை இடம்‌ பெற்று 
விடுகிறது --௮வன்‌ எங்கே போகிறான்‌, யாரிடம்‌ 
எதை மறைவாகக்‌ கொண்டு கொடுக்கிறான்‌. என்‌ 
பதை உளவு காண அரும்பாடு பட்டார்கள்‌. நெடு 
நாளாக ஒன்றும்‌ அறிய முடியவில்லை. உளவாளி 
கள்‌ உளவுத்‌ திறத்தைவிடச்‌ சிறுவன்‌ காரியத . 
திறம்‌ பெரிதாகவே இருந்தது. ஏனெனில்‌ அவன்‌ 
பிட்டைத தின்னாமல்‌ சருட்டிச்‌ சென்றது மட்டும்‌ 
தொடர்ந்து கவனிக்கப்பட்டே வந்தது. 


இறுதியில்‌ உளவாளிகள்‌ மிக வெற்றிகரமாக 
அவன்‌ திருட்டையும்‌, அதில்‌ பங்கு கொண்டவர்களை 
யும்‌ கண்டுபிடித்து விட்டார்கள்‌. ஈகரில்‌ ஏழைகள்‌ 
தங்கும்‌ சேரியில்‌ பல சந்து பொந்துகள்‌ கடந்து, 
ஒரு: பாதாள மூலையில்‌ உள்ள ஒரு வீட்டில்‌ 
கோயாளிகளரய்ப்‌ படுத்திருக்க ஒரு தந்தைக்‌ இழ 
. வனும்‌, தாய்க்‌ ழெவியுமே, சிறுவனின்‌ திருட்டுப்‌ 
ல பிட்டை நாள்தோறும்‌ வாங்கித்‌ தின்று பிழைத்து 
. வந்தனர்‌... | இந்தச்‌ செய்தி யாவருக்கும்‌ கெரிந்து 





எங்கள்‌ பள்ளி வாழ்வு. 25 


போயிற்று. ஆனால்‌ குற்றத்தின்‌ கடுமை இதற்கு 
“மேல்‌ செல்ல முடியவில்லை. இப்பஞ்சைக்‌ கிழவர்‌ . 
கட்கு அச்சிறுவன்‌ இரக்கத்தால்‌. கொடுத்திருக்க 
“வேண்டுமே தவிர, விலை பெற்றிருக்க ப்ர bes 


பதை யாவரும்‌ ஒத்துக்கொண்டனர்‌. 


ஆயினும்‌ பள்ளியின்‌ இரும்புச்‌ சட்டத்தில்‌ 
குற்றம்‌ குற்றமாகவே தண்டிக்கப்படும்‌ என்று 
யாவரும்‌ எதிர்‌ பார்ததனர்‌. ஆனால்‌ பள்ளியின்‌ 
இரும்புச்‌ சட்டம்‌ இந்த ஒரு தடவை எல்லாரையும்‌ 
ஏமாற்றிவிட்டது. பள்ளி ஆசிரியர்கள்‌ நேரே 
சென்ற விசாரித்ததில்‌, அப்பஞ்சை ஏழைக்‌ கிழ 
வர்கள்‌ வேறு யாருமல்ல, AFA Macher தாய்‌. 
'தந்‌தையாகள்‌ தான்‌ என்றும்‌, சிறுவன்‌ இம்மணற்‌ 
பிட்டைத இருடிக கொடுக்காவிட்டால்‌, அவர்கள்‌ 
மூழுப்பட்டினிதான்‌ என்றும்‌ தெரியவந்தது. பள்ளி . 
யின்‌ இரும்புச்‌ சட்டம்‌ கூட, நெஞ்சுருக்கும்‌ இக்‌ 
கதை கேட்டுக்‌ கனிவுற்றது. சிறுவன்‌ பெற்றோ 
ருக்காக எடுத்துக்‌ கொண்ட பெரு முயற்சியையும்‌, 
உறுதியையும்‌ அவர்கள்‌ போற்றிப்‌ பள்ளியிலி 
ருந்தே அவனுக்கு வேண்டிய ஆதரவுகள்‌ செய்து 
கொடுத்தனர்‌. | 


பள்ளியின்‌ கடுமைகள்‌ பற்றி நான்‌ கூறிய 
செய்திகள்‌ பழங்காலச்‌ செய்திகள்‌. இக்காலப்‌ 
பள்ளிகளில்‌ அந்நிலைமை கிடையாது. ஆனால்‌ இக்‌ 
.கடுமைகளைக்‌ கூறுவதால்‌ எங்கள்‌ பள்ளியின்‌ பழங்‌ 
கால கினைவுகள் கூட மதிப்புக்‌ கெடமாட்டா- இவ்‌ 
“வொரு காவியமே அப்பள்ளியின்‌ மதிப்பை முற்றி 
லும்‌ உயர்த்தப்‌ போதுமானது. பள்ளி வாழ்வின்‌ 
"குறைபாடு ஒன்றே ஒன்று தான்‌--பிள்ளைகளின்‌ 
வறுமை, a ஆஃியவம்‌, பள்ளி அக்‌ 





26 இருவேறு இனங்கள்‌ | 


காலத்தில்‌ போதிய கருத்துச்‌ செலுத்தாதிருந்தது.. 

இரண்டையும்‌ அன்புடன்‌ அனுதாபத்துடன்‌ நீக்க 
முயற்சி எடுக்கப்படும்‌ காலம்‌ இது. இக்கதை அதற்கு. 

ஒரு நல்ல அண்டுதலாகவும்‌ இருக்கும்‌ என்னு 
எண்ணுகிறேன்‌. 25 


இரு. லாமின்‌ காவியத்துடன்‌ இவ்வியற்கைக்‌. 
காவியத்தையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌ ! 


.. (ஸூ. இருவேறு இனங்கள்‌ | 


கான்‌ அறிந்த இனவேறு பாட்டுக்‌ கொள்கை: 
_ மபின்படி, மனித வகுப்பை இரு பேரினங்களாக—. 
மற்றெல்லா இன, தேச, சமய, கட்சி வேறுபாடு. 
களையும்‌ உள்ளடக்யெ இரு பெரும்‌ பேரினங்களா 
கப்‌ பகுத்தல்‌ கூடும்‌-ஒன்ன இரவல்‌ வாங்கும்‌ 
இனம்‌, மற்றொன்ன இரவல்‌ கொடுக்கும்‌ இனம்‌ l 
ஆராய்ச்சிக்காரர்கள்‌ கூறும்‌ மற்றெல்லா மனித 
ans வேறுபாடுகளும்‌ காத்தியர்‌, கெல்ட்டியர்‌ 
- ஆகிய வகைதிரிபுகளும்‌, பார்த்தியர்‌, மீடியர்‌, ஈளமி 
யர்‌ முதலிய மக்கட்‌ டிரிவுகளும்‌-— எல்லாம்‌ இந்த. 
ஒர மூல வேறுபாட்டினுள்‌ அடங்கும்‌. உண்மை 
யில்‌ இதுவே மனித வர்க்கத்தின்‌ மிகப்‌ பழமை 
யான, அடிப்படையான வேறுபாடாதலால்‌, இது 
மற்றெல்லா வேறுபாடுகளுக்கும்‌ உள்ளீடாகச்‌ 
சென்று; அவ்‌ வேறுபாடுகளை யெல்லாம்‌ இரு... 
கூறாகக்‌ கூறுபடுகதி, அவற்றின்‌ மேற்புல்லீடான 
தன்மையைக்‌ காட்டுவதாயுள்ளது. இரவல்‌ வாங்கு 
பவா, இரவல்‌ கொடுப்பவர்‌ என்ற வேறுபாடில்‌ 
லாத. இனம்‌, தேசம்‌, சமயம்‌, கட்சி, கோட்பாடு 
ஏன்‌; - குடும்பம்கூட- உலகத்தில்‌ எங்கே இருக்கக்‌. . 





. இருவேறு இனங்கள்‌ ! » erate 


கூடும்‌? எந்த இனத்தவராயிருக்தா லும்‌, தேசதத: 
வராயிருந்தாலும்‌ பிற வேற்றுமைகளை யெல்லாம்‌ 
கடந்து; இரவல்‌ வாங்குவோர்‌ : உயர்வும்‌, அது: 
கொடுப்போர்‌ தாழ்வும்‌ மிளிரவே செய்கின்‌ றன: 
முன்னவர்‌ நிமிர்ந்த உருவம்‌, வீறு நடை, oT GT ui 
ஆதிக்க இறுமாப்பு ஆகியவை அவர்கட்கு Mss 
தெளிவாக இவ்வுலக ஆட்சியையும்‌, பின்ன வரின்‌ 
Urbs இளித்த முகமும்‌, குன்‌ றிய நடையும்‌, oF BD 
கெடுத்தாலும்‌ யைமுற்று அஞ்சும்‌ அடிமை மனப: 
பான்மையும்‌, எல்லாம்‌ சேர்ந்து அதனிலும்‌ தெளி. 
வாக அவர்கட்கு £ வேறொரு ' உலக அம்‌ 


தந்துள்ளன என்று கூறலாம்‌. 


| இரவல்‌ வாங்குவோர்‌ என்‌ ற - i இனத 
. தில்‌? தான்‌ உலகன்‌ புகழேணியின்‌ உச்சியில்‌ ஏறி 
மன்ற மனிதர்‌ யாவரும்‌ இருந்து ஆண்டுள்ளனர்‌. 


ஆல்கிபியாடிஸ்‌ — ஃவால்ஸ்டாஃவ்‌-—ஸர்‌ ரிச்சர்டு 
ஸ்டீல்‌ ௩ம்‌ காலஞ்‌ சென்ற ஒப்புயர்வற்ற. 
டி ரின்‌ ஸ்லீ*-ஆகியவர்‌ காலத்தாலும்‌, இடத்தாலும்‌, 
தொடர்பாலும்‌ எவ்வளவு வேறு வேரறானவர்களா 
னாலும்‌, இப்பேரின த்துட்‌ பட்டவரானதால்‌ எவ்வ: 
ளவு குடும்ப ஒற்றுமை போன்ற நெருங்கெ ஒப்பு: 
மையுடையவர்களா யிருக்கிறார்கள்‌ | 


இரவல்‌ பெறும்‌ இன gawi கடவுளின்‌ திருக்‌. 
குழக்தைகளாகத்‌ தான்‌ இருக்க வேண்டும்‌! அவர்‌ 
கள்‌ முகம்‌ அன்றலர்ந்த செற்தாமரையை வெல்‌: 

* ஆல்டிபியாடிஸ்‌ கிரேக்ககாட்டில்‌ ' அரசியல்‌. புரட்சி 
செய்த வீரன்‌. ஃவால்ஸ்டரஃவ்‌ ஷேக்ஸ்பியர்‌ நாடகத்தில்‌ 
வரும்‌ ஒப்புயர்வற்ற. நகை யரசு i அரசருடனும்‌ சரி சமமாக 
இருந்து நகையாட்சி செய்தவன்‌.' ஸர்‌. ரிச்சர்டு ஸ்டீல்‌,. 
பிரின்ஸிலி (Brinsley) - பிரிட்டனின்‌ PP அட்ட கட்டுரை 
யாசிரியறாம்‌ ஆவர்‌. 





-28 : இருவேறு இனங்கள்‌ ! 


இிறது.. a போலவே அதற்கும்‌ 
கவலை சிறிதளவும்‌ கிடையாது. தெய்வம்‌ விட்ட வழி 
அவர்கள்‌ வழி என்பதில்‌ அவர்களுக்கு அவ்வளவு 
ஐம்பிக்கை! பணம்‌ என்றால்‌ (அதிலும்‌ என்‌ கைப்‌ : 
பணம்‌, உங்கள்‌ கைப்பணம்‌ போன்ற பணம்‌ என்‌ 
GX) அவர்களுக்குத்‌ துரும்பிலும்‌ கேடு--ஆனாலும்‌ 
பணம்‌ ஈம்‌ போன்றவர்களை விட்டு அவர்களிடம்‌ 
விரைந்து செல்லத்‌. கைவ இல்டல, (6°, “நான்‌ ); 
“உனது! “எனது ஆகிய பதங்களெல்லாம்‌ 
முழு முட்டாள்தனமான வேறுபாடுகள்‌ என்ற 
பாவனை அவர்கள்‌ பணம்‌ பற்றிய புறக்கணிப்பில்‌ 
| க றது ன்‌ வலி அ. சரிதான்‌. 
இந்த “முன்னிலை ‘ தன்மை” இரண்டும்‌ அவர்க 
னிடம்‌ போய்‌ ஒன்‌ அபட்டுத்‌ தஞ்சம்‌ அடைகின்‌ 
றவை தூமே? ஆனால்‌ அவர்கள்‌ பெருமிதமான 
பொது உடைமை-அவர்களுக்குத தான்‌ பொது 
உடைமை, நமக்குக்‌ கடையா து-இதனை ஒரு வகை 
..அரைப்பொதுவுடைமை என்று கூறலாம்‌. ஏனெ. 
னில்‌ இப்பொதுவடைமை தாழ்கிலமாகிய நம்‌ 
போன்றவரிடத்திலிருந்து உயர்‌ நிலமாகிய இப்‌ 
பேரின நோக்கி மட்டும்‌ பாயும்‌. உயர்‌ நிலததி 
லிருந்து தாழ்‌ நிலத்துக்கு வராது. நீரின்‌ இயல்புக்கு 
இத கோர மாரறானத--ஆயினும்‌ இதனைச்‌ சமதர்மம்‌ 
என்பது முற்றிலும்‌ பொருந்தாது! 

ஆட்சியின்‌ முழு இலக்கணமும்‌ அமைந்த 
ஆட்சியாளர்‌ நம்மேலினத்தவர்‌ தாம்‌. (இறை 
பிரிய்பவருள்‌ மிகச்‌ சிறந்த இறைவர்‌ மக்களனைவ 
ரிடமிருந்தும்‌ இறை பெறுபவர்களே !' இது 
பொருள்‌ நூலார்‌ கூறும்‌ இறை பிரிப்போர்‌ இலக்‌ 
கணம்‌. இறைவர்‌ இந்த இலக்கண த்தில்‌ தவறி 
ஆலம்‌ ட அனகன்‌ இரவல்‌ வாங்கும்‌ இறைவர்‌ இம்‌ : 





இருவேறு இனங்கள்‌ | 29° 


மியும்‌ தவற மாட்டார்கள்‌. அவர்கள்‌ தம்மை நீங்க. 
லாக மற்ற எல்லாரிடமும்‌ இறை பிரித்து விடுவார்‌. 
கள்‌. அதுதுடன்‌ நம்மிடம்‌ இறை பெற்றாலும்‌, ௮௫ 
னால்‌ அவர்கள்‌ நம்முடன்‌ சரிசமமாய்‌ விடுவதமில்லை... 
ஜெரூஸலததிலிருக்கும்‌ ஏழை யூதன்‌ உரோம்‌ நகரி” 
அள்ள அகஸ்டஸ்‌ க்கு அவர்‌ கேட்டதை விடச்‌ 
சற்று மிகுதியாகவே கொடுத்து விட்டு, அவர்‌ தயவு 
காத்து எவ்வளவு தொலைவிலிருப்பானோ, அதே 
அளவு தொலைவில்தான்‌ நாமும்‌ தம்‌ பணத்தை: 
அவர்கள்‌ கேட்குமூன்‌ கொடுத்து விட்டு, மீண்டும்‌. 
அவர்கள்‌ எப்போது கேட்கக்‌ திருவுளம்‌ கொள்‌ 
வார்களோ என்று. காத்திருக்க வேண்டும்‌! இது 
மட்டுமன்று. அகஸ்டஸ்‌ ஸீஸர்க்குரிய இறை பிரிக்க. 
எத்தனை ஆட்கள்‌, எத்தனை கெடுபிடி ; வெளியில்‌ 
ஆட்சிப்‌ பகட்டுப்‌ பகட்டினாலும்‌ உள்ளுக்கு அவருக்கு. 
எத்தனை தொல்லைகள்‌, கவலைகள்‌ இரும்திருக்கக்‌ 
கூடும்‌ ! ஆனால்‌ நம்‌ மேலின ஆட்சியாளர்‌ பொருள்‌ 
கொடுப்பது போன்ற . இன்‌ முகத்துடன்‌ பொருள்‌. 
வாங்கும்‌ கலை நயத்தை. அப்‌ பேரரசரிடம்‌ எங்கே. 
காண முடியும்‌ ? அரசர்‌ இறை பெறுபவர்‌ கைப்‌ 
பெறு சீட்டுக்‌ கொடுக்கவேண்டும்‌. கையொப்பம்‌ 
இடவேண்டும்‌. இவர்களுக்கோ எதுவும்‌ தேவை 
யில்லை. மேலும்‌ அவர்கள்‌ இறை பிரிப்புக்குக்‌ கால: 
மொன்‌ றில்லை ;  இடமொன்‌ றில்லை. அவருக்குத்‌ 
தோன்றிய போது, அவர்‌ நம்மைக்‌ காணும்‌ வாய்ப்‌ 
புக்‌ கிடைத்தபோது, அவர்‌ விரும்பும்‌ முறையிலேயே 
கேட்டு, நம்‌ விருப்பத்துடன்‌ பெற்றுக்‌ கொள்வார்‌ | 
பூட்டும்‌ திறவுகோலும்‌ அடுத்தவீட்டு நன்‌ 
மகனைத்‌ தடைப்படுத்தும்‌. திருடனைத்‌ தடைபடுத்த 
மாட்டா. . பகற்கொள்ளைக்காரனுக்கு அவை ஒரு. 
சிறிதும்‌ தடையாக மாட்டா. (வேண்டுமானால்‌ வேறு 





50 இ இருவேறு இனங்கள்‌ | 


எந்தச்‌ ‘ இறியோரும்‌ ' செல்வத்தை முன்கூட்டிக்‌ 
குறைபடுத்திவிடாமல்‌ அப்‌ : பெரியார்களுக்‌'கென 
அதனை பாதுகாத்து வைக்க அவை உதவுகின்‌ றன 
என்னலாம்‌. . நம்முடைய . பணப்பைகளும்‌ நம்‌ 
பணத்தை இவ்வகையில்தான்‌ காக்கின்‌ றன என்னு 
கூறல்‌ தகும்‌. ஏமைகளாஇிய நாம்‌ ஈம்‌ பணத்தை 
ஏதேனும்‌ இன்பப்‌ பொழுது போக்கில்‌ எண்ணாமல்‌ 
செலவு செய்து விடுவதை இந்தப்‌ பை தடுக்கிறது. 
நல்ல இளகீர்களைக்‌ கரண் கிரோம்‌. வெளியில்‌ வெப்‌ 
பத்தால்‌ விடாய்‌. வரட்சியும்‌ மிகுதியா யிருக்கிறது. 
ஒரு இளநீர்‌. வாங்கி உட்கொள்ள எண்ணி விலை : 
கேட்கிறோம்‌. ஆனால்‌ பையைத்‌ திறக்கத்‌ தொடங்‌ 
கியதும்‌ செலவு செய்ய மன மில்லாமல்‌, காயின்‌ 
விலையை மிகவும்‌ குறைத்துக்‌ கேட்டு, வாங்காமல்‌ தப்‌ 
பித்துக்‌ கொள்கிறோம்‌. இப்படி நமக்கெனச்‌ 
செலவு செய்யாமல்‌ (பெரும்பாலும்‌ இதற்கென்றே 
தானோ என்னவோ !) சேமித்து வைத்த பணத்தை, 
இந்தப்‌ பணப்பைகள்‌ தமக்கு உண்மையில்‌ உரியவ 
ரான இம்‌ மேலினத்தாரைக்‌ கண்டவுடன்‌, பேசர 
மல்‌ தரமே திறந்து, நம்‌ கையாலேயே பணத்தை 
- எடுத்து அவர்கட்குக்‌ கொடுத்து விடுகின்றன. தாம்‌ 
பணத்தையும்‌, பணப்‌ பையையும்‌ நம்முடையது, நம்‌ 
முடையது என்று நினைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌... 
ஆனால்‌ பணம்‌ அவர்களுடையதாடி AAA M. 
அதை நாம்‌ செலவு செய்ய வொட்டாமல்‌ அவர்‌ 
களுக்காகவே சேமித்து வைக்கும்‌ பணப்பையும்‌, 
உண்மையில்‌ அவர்கள்‌ பையாகவே முடி.இறது, 


. நம்‌ பணப்பைகள்‌ கம்‌ தேவைகள்‌ எதனையும்‌ 
சுண்டு கனிவுற்றுத்‌ திறக்காமல்‌, அம்மேலின த்தார்‌ 
தேவையை மட்டும்‌ அவர்கள்‌. வாய்‌ திறக்குமுன்‌ | 

அறிந்து. இறப்பைக்‌ காண, ட்‌ “மழையும்‌ 





இருவேறு இனங்கள்‌ ! 81. | 


புயலும்‌ வழிப்போக்கன்‌ றய வன்‌ யாரால்‌ 
அகற்ற முடியும்‌ என்று போட்டியிட்ட கதை” நினை 
வுக்கு வருகிறது. மழையும்‌ புயலும்‌ தம்‌ முழு வன்‌ 
மையையும்‌ வெறியையும்‌ காட்டின. ஆனல்‌. இத 
லை கிடைத்த பலன்‌ என்ன ? வழிப்‌ போக்கன்‌ 
“போர்வையை இன்னும்‌ இறுக்கிப்‌ போர்த்துக்‌ 
கொண்டான்‌. அவ்வளவு தான்‌ ! ஆனால்‌ கதிரவன்‌ 
தன்‌ இனிய நகைமுகம்‌ . காட்டியவுடன்‌, வேறு 
ஆற்றல்‌ எதனையும்‌ பயன்படுத துவத ற்குத்‌ தேவை 
மில்லாமலே, வழிப்போக்கன்‌ போர்வையை அகழ்‌ 
Deer! நம்‌ தேவைகள்‌ இப்புயலையும்‌ மழையையும்‌ 
போல ஆற்றலுடையவைதாம்‌, ஆனால்‌ இவ்வாற்றல்‌ 
| களில்லாமலே, மேலின த்தார்‌ கதிரவனைப்‌ போல்‌ 
ஒரு புன்முறுவலால்‌ தம்‌ ப டல்‌ நிறைவேற்றிக்‌ 
கொள்ரரொர்கள்‌ ! 


. இந்த ஆராய்ச்சி எண்ணங்களுள்‌ நான்‌ மூழ்கு 
OG DGS காரணமாயிருமத oe இரவல்‌ 
வாங்கு SUr சிறந்த ஒரு கலைஞனானை என்‌: 
பழைய நண்பர்‌ திரு. ரால்ஃவ்‌ பிகாட்‌ சென்ற. புத 
er oor) மாலை தாம்‌ பெற்ற வெற்ற) வாழ்க்கைக்கு 
ஒரு முற்றுப்புள்ளி வைத்து; இவ்வுலகை விட்டு 
அகன்றதே. gb குடிப்‌ பெயருக்குப்‌ பெருமை 
கொடுத்த கம்‌ முன்னோர்‌ உயர்வுகளைப்‌ பற்றி அவர்‌ 
பேசாத நாளில்லை. நாமானால்‌ நம்‌ பெருமைகளைப்‌ 
பற்றிப்‌ பேசிப்‌ பிறர்‌ வெறுப்பைப்‌ பெற்றிருப்‌ 
போம்‌. அல்லது பெருமை எதுவும்‌ பேசாமல்‌, பிற 
ரால்‌ பொது மக்களுடன்‌ பொது மக்களாக, இரவல்‌ 
'கொடுப்போருள்‌ ஒருவராக மட்டும்‌ நடத்தப்பட்டி ` 

ரூப்போம்‌. இரண்டு சார்பிலும்‌ தீங்கற்ற, நல்‌ 

gone பயக்கும்‌ நடு நிலைப்‌ பொன்னெ றியை அவர்‌ 
அறிக்திருந்தார்‌. YS குடிப்‌ பெருமையின்‌ புறச்‌ 





52 ... இருவேறு இனங்கள்‌ | 


சின்னமாக மட்டும்‌ அவருக்கு ஒரு தொடக்க வசதி 
இருந்தது. அவர்‌ போதிய செல்வ நிலையுடன்‌ 
வாழ்க்கை தொடங்கினார்‌. அதே பணம்‌ ஈம்‌ இனத்‌ 
` தவரிடமிருந்தால்‌ ஈம்‌ பணத்தை நம்‌ பணமாக வைத்‌ 
துச்‌ செலவு செய்த பின்‌ திண்டாடுவோம்‌. ஆனால்‌: 
தம்‌ ரால்கள்‌ தம்‌ நயமிக்க பொது உடைமைக்‌ கொள்‌ 
கையை முதலிலிருந்தே கையாண்டார்‌. தம்‌ 
பணத்தை நன்கு பயன்படுத்த அவர்‌ கண்ட வழி, 
அதைக்‌ கூடிய மட்டும்‌ விரைவில்‌ வள்ளன்மை 
யுடனும்‌, பெரும்‌ தன்மையுடனும்‌ செலவு செய்வதே. 
தாராள மனப்பான்மையுடன்‌ தம்‌ பணத்தைக்‌ 
கொடுத்தும்‌ எறிந்தும்‌ தீர்த்த பின்‌, அவர்‌ அதே 
தாராள மனப்பான்மையுடன்‌ இரவல்‌ வாங்கினார்‌. 
ஆனால்‌ இப்போதும்‌ வாங்கியதை . வைத்துப்‌ 
பார்க்கும்‌ சிறுமைக்‌ குணம்‌ அவரிடமில்லை. இறைத்த 
கிணறு ஊறும்‌ என்ற உண்மைய றிந்து, வந்தவுடன்‌ 
பணத்தைச்‌ செலவு செய்தார்‌. காற்றற்ற இடத்‌ 
தில்‌ காற்று விரைந்து புகுவது போல, அவர்‌ கை: 
வறுமையாக ஆகப்‌ பல இசையிலிருந்தும்‌ பணம்‌ 
வந்து கொண்டே யிருந்தது. கடை நாள்‌ வரை 
அவர்‌ வாங்காது இருந்த துமில்லை, வாங்கியதை வண்‌ 
மையுடன்‌ வீசி எறிந்து வழங்காது இருந்த துமில்லை. 
கடல்‌ GPSS இம்‌ நாட்டினிடையே அவர்‌ எங்கும்‌ 
சுற்றித்‌ திரிந்து எல்லாருடனும்‌ ஊடாடி யுள்ளார்‌. 
இத்தகைய வாழ்வினிடையே இஈ்நாட்டாருள்‌ பத்தி 
லொருவருக்குச்‌ குறையாமல்‌ அவருக்கு இறை: 
கொடுத்திருப்பார்‌ என்று என்‌ நண்பர்கள்‌ கூறு 
Cian. என்னளவில்‌ இது சற்று மிகையுரை 
என்றே எண்ணுகிறேன்‌. அவருடன்‌ கூட நான்‌ 
பல இடங்களுக்குச்‌ சென்று. அவருக்குக்‌ கடன்‌. 

கொடுக்கும்‌ பெரும்பாலாரைப்‌ பாரததிருக்கிறேன்‌.. 





இருலே௮ இன்ங்கள்‌ !' pe. Bo 


-ALLAD நூற்றுக்கு ee பேராவது அதி 
- தொகையிலிருப்பார்கள்‌.. என்பதில்‌ எனக்கு. ஜய 
மில்லை. இப்‌ பெருந்தொகை கண்டு, அவர்‌ சிறிதும்‌ 
மலைக்கவில்லை. ௮௮ தன்‌ குடிபடைகள்‌, தனக்கு 
இறை கொடுத்துதவும்‌ தன்‌ கட்சிக்காரர்கள்‌ என்று 
அவர்‌ பெருமையுடன்‌ கூறுவார்‌... இவ்வளவு பேர்‌. 
கடன்‌ கொடுக்க ஒருக்கமாயிரும்‌ அம்‌, அவர்‌ எப்படி 
அவர்களிடம்‌ வாங்குவதில்‌ குறை வைக்காமல்‌, 
பையை ஏப்போதும்‌ வெறும்‌ பையாக o 
அரா என்பது தான்‌ எனக்கு வியப்பு | 


பணத்தை இரவல்‌ பெறுபவரைக்‌ குறிப்பில்‌ 
இரச இடத்தில்‌, அதே இனம்‌ சார்ந்த புத்தக இரவ 
லாளரையும்‌ குறிப்பிடாமலிருக்க முடியாது. 
எனென்றால்‌ பையில்‌ பணம்‌ மிகுதி இல்லாத arr 
ண்த்கால்‌, முன்னவர்க்கு நான்‌ அவ்வளவாக இறை 
WD) DISH வில்லை. ஆனால்‌ புத்தகங்கள்‌ வகையில்‌ — 
இத்துறை அனுபவம்‌ எனக்கு. கிரம்ப உண்டு. நாம்‌ 
பத்துப்‌ பாட்டு, TLAS தொகை, பதினெண்‌ 
கணக்கு என்று புத்தகங்களை அரும்பாடு பட்டுத்‌ 
தொகுத்து வைத்திருப்போம்‌. அந்தோ, விரைவில்‌ 
பத்துப்‌ பாட்டில்‌ இரண்டு எடுபட்டுப்‌ போகும்‌. எட்‌ 
. டத தொகையில்‌ ஒன்று ஒன்றாக ஏழு போய்விடும்‌. 

பகுதி பகுதியா யுள்ள நால்களில்‌ முற்பகுதி பிற்‌ 
பகுதியைப்‌ பறிகொடுத்து ஏங்கி நிற்கும்‌. அல்லது 
பிற்பகுதி முற்பகுதியைப்‌ பறிகொடுத்து அங்க 
்‌ லாய்தீது நிற்கும்‌. கில சமயத்தில்‌ முற்பகுதியும்‌ பிற்‌ 

பகுதியும்‌ இருக்கும்‌. அவற்றை இணைக்கும்‌ இடைப்‌ 
பகுதி ஊடுக்கப்பட்டிருக்கும்‌. அதோ என்‌ சிறு 
புத்கக நிலை அடுக்கில்‌ அடித்தட்டில்‌ இரண்டு பெரிய 
சமய மால்களுக்கடையே அவற்றுக்கணெயான வடி. 
வும்‌, அவற்‌ a பன்மடங்கு eee ல்‌ ஒரு. 


வற்‌ 





34 இருவேறு இனங்கள்‌ | 


ஏடு இருந்தது. அது இன்றில்லை. அதை என்‌ 
நண்பர்‌ கம்பர்‌ ஹாச்‌ வந்து கண்டு வெற்றியுடன்‌ 
கொண்டு போனார்‌. . அவர்‌ என்னிடம்‌ அதைப்‌ 
பெற்ற முறை என்‌ போன்‌ றவரால்‌ மறுக்கமுடியாத 
ஒரு முறை என்னு தான்‌ கூறவேண்டும்‌. “அன்பரே! 
இந்த நாலிலடங்கிய பொருள்கள்‌ உமக்குத்‌ தெரியு 
மென்‌ று நினைக்கிறேன்‌” என்றார்‌. எங்கே ஏதேனும்‌ 
கேள்வி கேட்டு விடப்‌ போதிராரோ என்ன 
எண்ணிக்‌ “தெரியாது என்றேன்‌. உடனே அவர்‌ 
“ அப்படியானால்‌ அதை ஏன்‌ வைத்துக்‌ கொண்‌ 
ஒருக்க வேண்டும்‌. புத்தகங்கள்‌ அவற்றைப்‌ படித 
துப்‌ பயன்படுத்துபவர்களுகுத்‌ தான்‌ உரியவை ” 
என்றார்‌. நான்‌ மறு பேச்சுப்‌ பேசாமல்‌ புத்த 
கத்தை எடுத்து என்‌ வீட்டுச்‌ சிறுவனிடம்‌ கொடுத்து, 
அவருடன்‌ சென்று அவர்‌ வீட்டில்‌ கொண்டு 


சேர்த்து விடும்படி கூறினேன்‌ ! 


என்‌ கிலையடுக்கின்‌ மேல்தட்டின்‌ இடப்புறம்‌. 
பார்வைக்குப்‌ புத்தகங்கள்‌ நிறைந்ததாகவே இருக்‌ 
கிறது. ஆனால்‌ அதில்‌ ஏற்பட்ட ஒரு குறையை 
நான்‌ என்றும்‌ மறக்க முடியாத ஒரு குறையை 
என்‌ கண்ணுக்கே D DESETE அவ்வளவு 
திறம்படப்‌ புத்தகங்களை த தளர்‌ அடுக்கி வைத்திருக்‌ 
இறேன்‌. இதில்‌ விடுபட்ட புத்தகம்‌ wr தாமஸ்‌ 
பரிரெளனின்‌ உளளமுருக்கும்‌ “புதை தாழி? 
' என்பது தான்‌. அதனைஎன்‌ நண்பர்‌ காலரிட்ஜ்‌, 
நான்‌ எவ்வளவோ கூறியும்‌ கேட்காமல்‌, எவ்‌ 
- வளவேர அழுதும்‌ இரங்காமல்‌- தட்டிக்‌ கொண்டு 
. போய்விட்டார்‌. : இவரும்‌ என்னிடம்‌ நண்பரே, 
| இந்தப்‌ புத்தகத்தை ங்கள்‌ நன்கு வாசித்திருப்‌ 
 பீர்களே ' என்று தான்‌ கேட்டார்‌. இரவல்‌ வாங்கு 
 வோரின்‌ தனிச்‌ சிறப்பு வாய்ச்த இருவருட்‌ களை 





இருவேஅ இனங்கள்‌ ! -85 


அவர்‌ மூகத்தில்‌ பொலிந்தது. அத்துடன்‌ என்‌ 
முன்னைய அனுபவத்தையும்‌ நினைத்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு ஓம்‌, பல தடவை படித்து இன்புற 
இருக்கிறேன்‌! என்றேன்‌. உடனே நண்பர்‌ . 
(அவர்‌ தான்‌, காலரிட்ஜ்‌) “அப்படியானால்‌. இணி 
அதை . நான்‌. வைத்துக்கொள்ளலாமல்லவா ??, 
என்றார்‌. கொடு என்று (கேட்டால்‌ தலாம்‌. 
எடுக்கலாம்‌. என்ற சொல்லை எதிர்பார்த்து 4 எடுக்க 
லாமல்லவா '. என்னு கேட்கும்‌ உயிரன்பருக்கு ' 
மறுப்பதெப்படி?. கண்களைக்‌. கசக்கிக்‌ கசக்கிப்‌ 
பார்தது விட்டுக்‌ கொடுத்து விட்டேன்‌. 


நான்‌ படிக்காத புத்தகம்‌ எனக்கு உரிய 
தன்ன. நான்‌ படித்த புத்தகமும்‌ எனக்கு உரிய 
தன்று. இரண்டும்‌ 6b பேரினத்துக்கு மட்டுமே . 
உரிமை. எப்படியிருக்கிற து நேர்மை ! அதிலும்‌ டாம்‌. 
பி௦ரளனைப்‌ . பற்றிய மட்டில்‌, காலரிட்ஜ்கூட அவர்‌ 
உள்ளத்தை, அவரா இனிய நூலில்‌, வரிக்கு வரி, 
சொல்லுக்குச்‌ சொல்‌, எழுத்துக்‌ கெழுத்து தவழும்‌. 
கருத்து இணைப்பை, என்னளவு அறிந்தவர்‌ அல்லது 
அறியத்‌ தக்கவர்‌ என்று கூறமுடியாது. அப்படி. 
ன ச்ம்‌ என்‌ உள்ள த்தையும்‌, என்‌ வாழ்ஈாளின்‌ 
Gr இன்பத்தையும்‌ அவர்‌ எப்படி அவ்வளவு எளி 
தாக, நயமாகத்‌ தட்டிப்பறித்துச்‌ செல்லலாகும்‌ 2 
நம்‌ இரவல்‌ கொடுக்கும்‌ இனத்துக்கு 
எவராவது ae தானே! 


ஆனால்‌ கடன்‌ பெறுவோர்கூட்டத்தில்‌ என்‌ 
நண்பர்‌ காலரிட்ஜ "க்கு மட்டும்‌ நான்‌ ஒரு தனியிடம்‌. 
 கொடுத்துத்தானாக வேண்டும்‌. - அவர்‌ வாங்குவதில்‌. 
எல்லாரையும்‌ விடத்‌ திறமுடையவர்‌. . அதிலும்‌ 
புத்தகம்‌ வாங்குவ. yar தொழில்‌. பிறரெல்லாம்‌.. 





AE 
11 
RPEN 
fi 
ப. 
கீ 


4 
Woe 


ie 
Bie 


36 இருவேறு இனங்கள்‌ 1. 


இவ்வகையில்‌ சிற்றோடைகள்‌, கால்வாய்கள்‌ 
என்றால்‌, அவரை ஒரு கரையற்ற கடல்‌ என்று 
தான்‌ கூறவேண்டும்‌. ஆனால்‌ கடல்‌ பேரலவே 
அவர்‌ ஒரு சமயம்‌ ஒரு நாட்டையே அடித்துக்‌ 
கொண்டு போவார்‌. மறு சமயம்‌ மணலைக்கொண்டு 
வாரியிறைதது ஒரு புதிய நாட்டையே, தீிவையோ 
உண்டு பண்ணவும்‌ செய்வார்‌. அவர்‌ பல புத்தகங்‌ 
களைக்‌ கொண்டு செல்வார்‌. கில சமயம்‌ ஒன்றி 
ரண்டு புத்தகத்தை யாரிடமிருக்காவது எடுக்துக்‌ 
கொண்டு வரும்‌ வழியில்‌, இங்கேயே போட்டு விட்டும்‌. 
போய்விடுவார்‌. சிலவற்றில்‌ அவர்‌ எட்டின்‌ நாலு 
அருகிலும்‌ நிறையக்‌ குறிப்புரைகள்‌ எழுதிவைத்துச்‌ 
செல்வார்‌. ஏட்டில்‌ அச்சடித்த எழுத்துக்களிலும்‌ 
கைப்பட எழுதியது மிகுதியாயிருக்கும்‌. ஆனால்‌ அத்‌ 
தகைய ஏடுகள்‌ கிடைத்தால்‌, நான்‌ அச்சடித்த 
எழுத்துக்களைப்‌ பற்றிக்‌ கவலைப்படுவதேயில்லை. 
அவற்றைவிட அவர்‌ எழுதியவை எத்தனையோ 
மடங்கு உயரியவையாயிருக்கும்‌. எனவே என்‌ புத்‌ 
தகங்களில்‌ அவர்‌ எத்தனை எடுத்துச்‌ சென்றாலும்‌ 
எனக்கு உள்ளூர மகிழ்ச்சிதான்‌— இங்கனம்‌ எடுத்‌ 
அச்‌ செல்லும்‌ பழக்கத்தால்‌, இன்னும்‌ அடிக்கடி 
வந்து, இன்னும்‌ பல குறிப்புகள்‌ எழுதிய நூல்களை 
மறந்து போட்டுவிட்டுச்‌ செல்லமாட்டாரா என்று 
நான்‌ எதிர்பார்ததிருப்பேன்‌. | | 


காலரிட்ஜ ஈக்கு நூல்‌ கொடுப்பதிலாவது இத்த 
கைய மன நிறைவுக்கு இடமுண்டு. என்‌ மற்ற நண்பர்‌ 
௧: அவர்கொண்டு சென்றது ஒன்றே ஒன்றா 
அம்‌ நான்‌, என்றும்‌ அதை மறக்கமுடியாது. 
“பொருமை பிடித்த &—! உன்‌ நண்பரிடம்‌ உனக்கு: 
என்‌ இத்தனை பொல்லாக்‌ குறும்பு! நீர்‌ அப்‌ புத்த. 
| கத்தை என்றும்‌ வாசிக்கப்‌ போறெவர்‌ அல்ல 


as) 





2௬.0 
Re த 

5 oe WIJ, i 
EE 2 ௮௮ பது தத்தத்‌ 


இருவேறு இனங்கள்‌ | a Ol 


என்பது எனக்குத்‌ தெரியும்‌-- எனக்குத்‌ தெரியும்‌ 
என்பதை நீரும்‌ அறிவீர்‌! அதை நீர்‌ வேண்டும்‌ 
என்ன கேட்டதெல்லாம்‌. அதனிடம்‌ எனக்கு அவ்‌ 
வளவு ஆர்வம்‌ என்பதை நீர்‌ அ.றிந்திருப்பதனால்‌ 
கான்‌. . கண்பர்‌ பற்றுவைத்த பொருளை நாம்‌ 
. பெற்றுவிடவேண்டும்‌ என்ற போட்டி உணர்ச்‌ 
ஒன்றே உம்மை அதைக்‌ கைக்கொள்ளதக்‌ தூண்‌ 
உற்று என்று கூறவேண்டும்‌. எடுத்துச்‌ சென்ற 
அடன்‌ அதை என்‌ நாட்டிலேயே வைக்கக்கூடா 
- இதுன்னு உம்‌ மாமனார்‌ வீட்டுக்கு பிரான்‌ சுக்குக்‌ 
கொண்டு சென்று அங்கே தொலைக்கவேண்டுமா 2 
--ஆம்‌. இப்போது நினைவுக்கு வருகிறது. நீர்‌ அந்தப்‌ 
புத்தகத்தை வாங்கித்தர வேண்டுமென்பதில்‌ 
சற்றுத்‌ தயங்கிய போது, அதையே உம்‌ மணப்‌ 
பரிசாக வற்புறுத்தியது உம்‌ மனைவி என்பது 
எனக்கு நினவுக்கு வருகிறது. அவள்‌. பிறப்பில்‌ 
யாதி: பிரஞ்சுக்காரி, பாதி ஆங்கலேயே மாது. 
ஆங்கிலப்‌ பண்புதான்‌ அவளிடம்‌ மிகுதி என்பதை 
யும்‌ நான்‌ அறிவேன்‌. இல்லாவிட்டால்‌ மார்கரட்‌ 
மியூகாசிலின்‌ கடிதங்களை அவள்‌ ஏன்‌ கோரியிருக்க 
- வேண்டும்‌? ட்‌ | 
வாசக அன்பரே, உம்மிடமும்‌ நல்ல புத்தகங்‌ 
களைச்‌ சேமித்துத்‌ தொகுத்துவைத்து அனுபவிக்‌ 
கும்‌ பழக்கம்‌ இருந்தால்‌, உம்‌ நண்பர்களிடம்‌ அவற்‌ 
றைப்‌ பெருமையுடன்‌ காட்டுவதில்‌ மிகவும்‌ எச்சரிக்‌ 
. கையாயிருக்கும்படி அறிவுரை கூறுவேன்‌. ஆனால்‌ 
ஸாமுவெல்‌ டேயிலர்‌ காலரிட்ஜ்‌ போன்ற .நண்பர்‌. 
உமக்கு இருப்பார்களானால்‌, அவர்களிடம்‌ முடியு 
மானால்‌ எத்தனை புத்தகங்களையும்‌ கொடுக்கத்‌ தயங்க 
வேண்டாம்‌. என்னிடம்‌ அவர்‌ கையெழுத்து : 
கிறைந்த எத்தனையோ ஏடுகள்‌ உள்ளன. அக்கை 





SO என்‌ காதுகள்‌ 


 யெழுத்துக்கள்‌ அந்நால்களிலுள்ள அச்செழுத்தி 
னும்‌ மதிப்பில்‌ எத்தனையோ உயரியவை என்பதை . 
தான்‌ அறிவேன்‌. அவற்றில்‌ பலவற்றில்‌ அச்செழுத்‌ 
இனும்‌ கையெழுத்து மிகுதியாகப்பெறும்‌ பேறும்‌ 
எனக்குக்‌ கிட்டியுள்ளது. இத்தகைய பலருக்கு. 
இரவல்‌ கொடுத்து அவர்கள்‌ மறந்துவிட்டவற்றைத்‌ 
திரும்பப்‌ பெறுவதைத்கான்‌, அக்கால அறிஞர்கள்‌ 
இரும்பைக்‌ கொடுததுப்‌ பொன்பெறும்‌. இரசவாத 
வித்தை என்றுர்களோ என்னவோ ? . காலரிட்ஜ்‌ 
கையெழுத்தை வாசித்துணர்வததான்‌ கடினம்‌. 
ஆனால்‌ வாசிக்க முடிந்தால்‌, நூலாசிரியர்‌ ஒரு 
பர்ட்டனாயிருக்தால்‌, ஒரு ப்ரெளனாமிருநக்தால்கூட, 
நீர்‌ அவர்களை மறந்து, காலரிட்ஜையே நூலாசிரிய 
ராகக்‌ கொள்வது உறுதி. மொத்தத்தில்‌ 
அன்பரே; நண்பர்‌ என்ற முறையில்‌ உம்‌ நெஞ்சத்‌ 
தையும்‌: சரி, இலக்கிய நண்பர்‌ என்ற. முறையில்‌ 
உம்‌ புத்தகத்தையும்‌. சரி, காலரிட்ஜ்‌ போன்றார்‌ . 
வருகைக்காக எப்போ அம்‌ திறந்து வைத திருப்‌ 
ராக ! 


(௪) என்‌ காதுகள்‌ 


எனக்குக்‌ காதே இடைக்காது 

வாசக அன்பரே, நான்‌ கூறுவதைத்‌ தவறாக 
எடுத்துக்கொள்ளவேண்டாம்‌. காதுகள்‌ என்ற. 
வுடனே இந்த * பாஹ்யக பரகாண்ட த்வயங்களை, சில்ப 
சாஸ்திர பர்பாஷாவ்பாக Pein இர்த மானுஷ்‌ Friang | 
இக்கட்டுரையில்‌ . ஆசிரியரா நகைச்சுவை விளைவிக்கிறார்‌. 
; தமிழாக்கத்‌ தழுவலில்‌. அதேயிடத்தில்‌ தமிழின்‌ வட சொற்கள்‌ : 
அதே. ரயி தரப்படுகின்‌ றன. ' இவற்றின்‌ 
f டாபர்‌ ர ட ப்ரகாண்ட se ae உறுப்புக்‌ 





என்‌ 4 A ச. 


பக்கங்களை, : அந்தர்‌ வர்த்தி தோத்காத ரய யுகளங - 
களைக குறிப்பிடவில்லை. நல்ல காலம்‌, இவைகளில்லா 
மல்‌ கான்‌ பிறத்து விடவில்லை. இவைகளில்லாமல்‌ 
ஒருவர்‌ பிறப்பதை விடப்‌ பிறவா திருப்பதே மேல்‌. 
உண்மையில்‌ மட்டான அளவிலும்‌, மட்டான கேள்‌ 
வித்‌ இறமுடையதாகவும்‌, எனக்கு அப்புற மடைகள்‌ 
| அமைந்தேயுள்ளன. அவை மிகப்‌ பெரியதாயிராத 
தற்காகக்‌ ர்கர்த்தபராஜனிடமோ, அவை மிகக்‌ கருனை 
யுடையலையாயிராததற்காகச்‌ சுந்தரி ராணியிட்மோ 
எனக்கு எவ்வகைப்‌ பொருமையுமில்லை. எனக்‌ _ 
இருக்கும்‌ இந்த t அத்யாவச்யக ஜீவமூல்யாதாரங்களான்‌ 
_ பார்க்ல வார்த்தாக்ரஹிகளே என க்குப்‌ போதியவை. . 
“மேலும்‌ பிறப்பின்போது உடன்‌ பிறந்து : 
காதுகளை வாழ்க்கையிலேயே திரு. do வோவைப்‌ . 
போல்‌; பறிகொடுத்து, மாந்தரிடையே அருவருப்புத்‌ 


: தரும்‌ உருவுடன்‌ திரியத்தக்க எந்தச்‌ செயலையும்‌. 
தான்‌ செய்து விடவும்‌ இல்லை. மனிதரை உயிருடன்‌. 
வதைத்து அவர்களைக்‌ கொல்லாமல்‌ இவ்வழகிய புற 
உறுப்பை மட்டும்‌ கெளவி எடுத்துவிடும்‌ அப்பொல்‌ 


கள்‌ : சில்ப சாஸ்த்ர பரிபாஷா ரீதிப்படி சிற்ப நால்‌ துறைக்‌ 
குரிய சொல்‌ வழக்கின்‌ படி : LD IT 60) D2, சிரஸ்கானானுபந்தங்களை-. 
மனிதர்‌ தலைப்‌ பகுதியின்‌ பக்க இணைப்புக்களை ; அந்தர்‌ வாத்தி 
தோத்காத: செளந்தர்ய யுகளங்களை-உட்‌ குடைவான புழை 
உடைய அழகிய இணைகளை. . 
1 கர்த்தபராஜன்‌ கழுதை : சுந்தரி ரன னல்‌. 

. அத்யாவச்யக ஜீவ மூல்யா தாரங்களான uri arig 
i தாகரகிகள்‌--இன்றியமையாத : 'உயர்‌ நிலத்‌. துணைகளரம்‌ 
ரா கேட்டுணரும்‌ இப்‌ பக்க உறுப்புகள்‌. 
| | டானியல்‌ டீஃவே௱ பிரிட்டனின்‌ முதல்பத்திரிகை ஆசிரி. 
யா்‌. அவர்‌ அரசாங்கத்துக்கு மாமுன வற்றையும்‌ பிரிட்டிஷ்‌. FUP 
தரயத்துக்கு ம்ப பனு தல்‌ காட்டம்‌ : 
டட காதறுபட்டார்‌. 





40 என்‌ காதுகள்‌ 


லாத * காதரி கட்டை'க்கும்‌ நான்‌ இரையாகவில்லை.. 
இத தண்டனையைப்‌ பற்றிக்‌ கேட்டவுடன்‌ ‘ இணி 
எவர்‌ வசவுக்கும்‌ நான்‌ அஞ்ச வேண்டியதில்லை,” 
என்று டீஃவோ .மூழ்ந்ததுபோல்‌ நான்‌ மதிப்‌ 
போவதுமில்லை-என்‌ சாதக பலனை கான்‌. அறிந்த 
வரை, அத்தகைய நிலை: என்றும்‌ ஏற்படும்‌ என்றோ, 

ஏ.ற்பட நான்‌ வழி செய்தகொள்வேனென்றே 
எனக்குத்‌ தோற்றவுமில்லை. ஏனெனில்‌ நான்‌ 
பிறர்‌ வசவுகளுக்குச்‌ செவிடாயிருக்க விரும்ப 
வில்லை வசவு செய்கிறார்களா என்ற கேட்டு, வசவு - 
- செய்யவில்லை என்ற உறுதியைப்‌ பெறவே விரும்பு 
கிறேன்‌. 


ஆகவே எனக்குக்‌. காது இடைக்காது என்று 
கான்‌ கூறும்போது, நான்‌ மனதிற்‌ கொண்ட தெல்‌ 
லாம்‌, என்‌ காது இசைக்காது-இசையில்‌ அது 
 இலயிக்காது என்பது மட்டுமே. இன்னோசை என்ப 
தையே அது அறியாது என்று கூறவும்‌ இயலாது. 
நம்‌ தரப்‌ மொழியில்‌ இனிய பாட்டுக்களைக கேட்கும்‌ 
போது, “குழந்தைப்‌ பருவத்திலே”, ‘ கடலக 
மகன்றெழு நீரதுவே ' முதலிய நம்‌ நாட்டுப்‌ பாடல்‌ 
களைக்‌ கேட்கும்போது என்‌ உள்ளம்‌ அவற்றின்‌ . 
எல்லைகளில்‌ மிதந்து, அவற்றின்‌ பொருள்‌ . நயங்‌ 
களில்‌ ஒன்‌ அபட்டுக்‌ கனவுலகுகளில்‌ மிதந்து செல்‌ 
லாதிருப்பதில்லை. பாட்டைப்படிப்பவர்‌ நண்பரா 
யிருந்தால்‌, அவர்‌ நட்பிலும்‌, அது இன்‌ Gray 
டைய பெண்மணியாயிருந்தால்‌, அச குரலினிடைய௰ ' 
லும்‌, அது சிறுவர்‌ சிறுமியர்‌ குதலை இன்குரலா . 
யிருந்தால்‌, அதன்‌ கவர்ச்சியிலும்‌, நான்‌ ஈடுபடாம . 
- விருப்பதில்லை.. இவ்வளவு வளைதீதுக்‌ கூறுவாரா 
மேன்‌. மனக்திறக்து கூறிவிடுகிறேன்‌--ஃவானி 
 வெதால்‌ என்ற. ஓர இள நங்கை அக்காலத்தில்‌ 





MÈ அட | என்‌ காதுகள்‌ 


என்றார்‌. ஆகா, பயிலாக கைகளிலும்‌ பண்புடைய 
OF என்று அவர்‌ கண்டு கொண்டிருக்கவேண்டும்‌. , 
“கையன்‌. பயிற்சியை நாம்‌ பயிற்சி என்கிறோம்‌; 
“மனத்தின்‌. பயிற்சியைப்‌ பண்பு. என்‌ இரோம்‌... 
இசைக்‌ கலைக்குரிய கைப்‌ பயிற்சி என்னிடம்‌ 
குன்‌ றியிரு்தபோதி லும்‌, இசைக்‌ கலையினும்‌ உயரிய 
இலக்கியக்‌ கலையில்‌ பயின்ற காரணத்தால்‌ ஒரு 
உள்ளரர்க்த உள்ளப்‌ பண்பு ஏற்பட்டு, என்பயி 
லாக்கைகளையும்‌ இயக்கியிருக்கவேண்டும்‌. Bor 
a.. செவித்திறம்‌ அதனைக்‌ : கண்டுபிடித்து 
அதற்குச்‌ சான்று கொடுத்துவிட்டது. | 
... இயல்‌ துறையில்‌ பண என்பது என்ன என்னு 
கண்டுகொள்ள நான்‌: முயற்கிகள்‌ பல எடுத்தும்‌,. 
என்னால்‌ அதைப்‌ புரிந்துகொள்ளவே முடியவில்லை. 
- ஒரு பண்ணுக்கும்‌ மற்றொரு பண்ணுக்கும்‌ என்ன 
வேறுபாடு : என்பதைக்கூட என்னால்‌ அறிந்து | 
கொள்ள முடியவில்லை. பண்ணின்‌ நிலை இதவானால்‌, 
- குரலெடுப்பு (ஒசைக்‌ கட்டை) பற்றிக்கூறவேண்டு 
நலிதல்குரல்‌ எது என்று காண்பது எனக்கு ஒரு. . 
பெரும்‌ புதிராக இருக்கிறது. முரட்டுக்‌ குரல்‌, 
இனிய குரல்‌ என்ற பெரு வேறுபாடு மட்டுமே தெரி 
Gos. எனக்கு விளங்காத இத்‌ துறையில்‌ மிகச்‌ 
By சொற்களைக்கூட எங்கே தவறாகக்‌ கொண்டு 
வழங்கிவிடுவேனோ என்ற அச்சத்தால்‌, நான்‌ உள்‌ 
ar நடுக்கமில்லாமல்‌, இசை பற்றிப்‌ பேசத்‌ அணிவ' 
- தேயில்லை. என்‌ அறியாமையை நான்‌ ஒத்துக்‌... 
்‌. கொள்நறேனாயினும்‌, எதை அறியாத அறியாமை 
என்று என்னால்‌ கூறமுடியாதிருக்றெது. - என்‌. 
விறுப்பு வெறுப்புக்கள்‌ கூடத்‌ தவறான பெயர்களி . 
| 'னடிப்படையில்‌ அமைநதவையாயிருக்கலாம்‌. குரல்‌, . 





என்‌ காதுகள்‌ a 46 


துத்தம்‌; கைக்களை முதலான இசைக்‌ குறிகள்‌: 
யாவுமே எனக்கு ஒன்றுக்கொன்று மாறுபாடு 
காணமுடியாத சக ளா க 


ட்‌ இசைக்கலை: மன்னன்‌ a3 Que 'ஏழிசைத்‌ : 
தொகுதியைக்‌ கண்டுகொண்ட நாள்‌ முதல்‌, உலகில்‌ 
இசையறிவு. எல்லா  மக்களிடையிலும்‌, பெருகி 
யுள்ளது. அதன்‌ மிக நுண்ணிய நயங்களையும்‌, 
வேறுபாடுகளையும்‌ பெரியோர்‌ சிறியோர்‌ யாவரும்‌ 
உணர்ந்து களிக்கும்‌ இசை பூழி இது. இத்தகைய 
ஊழியில்‌ தன்னம்தனியனாய்‌, இம்‌ மாயக்‌ கலையின்‌ 
கவர்ச்சியுட்படாது : இருப்பது என்பது எளிதல்ல. 
- அதிலும்‌ மனிதர்‌ பண்பாட்டை உயர்த்தி, உணரச்‌. 
களைத்‌ அய்மைப்படுத்தித்‌ தஇன்பங்களைப்போக்குவ 
தாகக்‌ கருதப்படும்‌ இக்கலையின்‌ அனையில்லாமல்‌ 
வாழ்தல்‌ சால்புடையதன்‌ று. ஆனால்‌ மனம்‌ திறந்து 
நான்‌ கூறும்‌ என்‌. குறைகளுள்‌ ஒரு குறையாக, 
இவ்வகையில்‌ எனக்கேற்பட்டுள்ள புது அனுபவத்‌ 
தைக்‌ கூறவேண்டியிருக்கிறது. எல்லாரும்‌ வான 
ளாவப்‌ புகழும்‌ இவ்‌ வருங்கலையை நான்‌ அண்டி. 

அறிந்து துய்த்த சிறு அளவிலும்‌, எனக்குக்‌ 
Bo dp வரல ல அன்பம்தான்‌ are 
ae 


$ ஓசைகளைக்‌ கேட்பதில்‌ என்‌ செவிப்புலன்‌ மிகக்‌ 
கூர்மையானது. . அவற்றைத்‌ தாங்குவதில்‌ அது 
மிகவும்‌ கநோய்மை வாய்ந்தது.  கோடைகால.நண்‌. 
பகலில்‌ பக்கத்து மணையில்‌ ஒரு தச்சன்‌ கொட்‌ 
டாப்புளி ஓசை கேட்டால்‌; என்‌ மூளையிலும்‌ கோடை 
காலக்‌ கோளாறு ஏற்பட்டுவிடக்‌ கூடும்‌. தனியாக 
. ஒவ்வோரடியாக அடித்தால்‌ அவ்வளவு பொறுக்‌ 
காத காது, இசை போல்‌ க்‌ a 





‘AA, | என்‌ காதுகள்‌ 


அடிக்கும்‌ கொட்டாப்புளி ஓசையின்‌ இசையைக்‌ 

(கேட்கத்‌ தாங்குவதில்லை. இசை, தொடர்ந்த 

ஒசையை. நம்‌ காதுகள்‌ கேட்காது புறக்கணித்து 

விட முடிவதில்லை. கேட்டால்‌ அவற்றின்‌ குழப்‌ 

பத்திடையே தெளிவு காண முடியாமல்‌ திகைத்து 

: வருந்தாமல்‌ இருக்க முடிவதில்லை. இத்தாலிய இசை 

_ தாடகங்களுக்குச்‌ சென்றால்‌, நான்‌ அவற்றின்‌ 

தொடர்ச்சியான. இசை முழக்கத்தைக்‌ கேட்கத 

தாளாமல்‌, மக்கள்‌ மிகுதி ஆரவாரம்‌ செய்யும்‌ இடம்‌ 

கோக்கிச்‌ சென்று தஞ்சம்‌ புகுவேன்‌. காதைக்‌ 

கவர்ந்து தொளைத்துத்‌ FUL படுத்தும்‌ இசையை 

விட, காதுக்குச்‌ கவர்ச்சி பூட்டாமல்‌ OHEA 

விடும்‌ மக்கள்‌ ஆர வாரம்‌. எவ்வளவோ. மேம்‌ 

பட்டதா யிருக்கும்‌. பகட்டற்ற பொது வாழ்க்கை 
மின்‌ கம்பலையை நான்‌ வெறுப்பதில்லை. ஆனால்‌ 

இறுமாப்பு மிக்க நம்‌ நாட்டுப்‌ பாட்டுக்‌ கச்சேரிக்‌ 
காரன்‌ இசை என்ற பெயருடன்‌ நம்‌ காதுக்குள்‌ . 
ஊற்றும்‌ BUTTS BOO DS தான்‌ என்லை தாங்க . 


ae: 


: இசையறிவில்லாத ௨ எனக்குத்‌ தான்‌ இவ்விசை 

ம யரங்குகள்‌ பிடிக்க வில்லை என்று நான்‌ எண்ணிய 

துண்டு. ஆனால்‌. இசை அரங்கேற்றுபவர்‌ முகத்தை 
விட்டுக்‌ கூட்டததவரைப்‌ பார்த்தபோது, இவ்‌ எண்‌ , 

| ணம்‌ மாறுதலடைந்தது. முன்னணியில்‌ வீறாப்புடன்‌ 

வீற்றிருந்த ஒரு சிலர்தான்‌ ஏதோ இசை அகர்பவர்‌ 
போல்‌ காணப்பட்டனர்‌. மற்றவர்கள்‌ எல்லாரும்‌ 

உணர்ச்சியற்ற கற்சிலைகள்‌ போல்‌ உட்கரர்ந்திரும்‌ 
தனர்‌, எனக்கும்‌ அவர்களுக்கும்‌ உள்ள வேறுபாடு | 

ம்‌ si te தான்‌, நான்‌ oo எனக்குத்‌ துன்பமய 

கள்‌ ' அங்கனம்‌ & கூறுவதனால்‌, கம்மை இசையறிவற்‌ 





என்‌ காதுகள்‌ | 4 S 


றவர்‌, நாகரிகமற்றவர்‌ என்று மற்றவர்கள்‌ கூறு 
வார்கள்‌ என்று எண்ணி, வாளா தம்மை wi bas: 
கொண்டு இருந்து விடுகிறார்கள்‌. அவ்வளவு தாண்‌... 
அவர்கள்‌ சிலை போன்ற முகம்‌, இத்தன்ன டக. 
கத்தை மட்டுந்தான்‌ காட்டுகிறது. . முன்னணியி: 
oS hm அ தலையசைத்துக்‌ கை கொட்டும்‌ தம்பிரான்‌ 
களும்‌, இசை யுணர்ச்சியாலோ, இணிமையாலோ: 
மகழ்பவராகக்‌ காணவில்லை. தம்‌  இசையறிவைக்‌: 
காட்டிப்‌ பிறரிடம்‌ தம்‌ உயர்வை நிலை நாட்டிக்‌ 
கொள்ள எண்ணும்‌ இறுமாப்பு ஒன்றே அவர்கள்‌ 
செயலிலும்‌, . தோற்றத்திலும்‌ தொனித்தது... 
இக்காலக்‌ கலையரங்குகள்‌, கலையுணர்வுடையோர்‌ 
உயர்ந்தவர்‌, அல்லாதவர்‌ தாழ்ந்தவர்‌. என்ற கூறி 
நாகரிகச்‌ சீட்டுக்‌ கொடுத்து, உயர்வுடைமையை 
விற்று நல்ல வாணிகம்‌ செய்யும்‌ வாணிகக்‌ கள்‌ 
களாக: இருக்கின்றனவே யன்‌ றி, மக்களுக்கு இன்டா 
மும்‌ நல்‌ ஓய்வும்‌ உயர்‌ பண்பும்‌ தருபவையாக இல்லை.. 


அதிலும்‌ இனிமையாகவோ, கடுமையாகவோ 
ஏதேனும்‌ மனித மொழியில்‌ . சொற்கள்‌ இவ்விசை 
யரங்குகளில்‌ ஒலித்தால்‌ கூடக்‌ கேடில்லை. மொழிக்‌. 
கும்‌ சொல்லுக்கும்‌. இடமில்லாத. வாய்பாடுகளை- 
எம்‌ மொழியிலும்‌ பொருளில்லாத “ சரி ௪௪ alas’ 
என்‌ ற ஒலி யடுக்குக்களை மாறிமாறிப்‌ போட்டு வதை 
வாங்கும்‌ வழக்கம்‌ இசைய ரங்குகளை மறைமுகமான 
வதைக்‌ களங்களாக்குகின்‌ றன. இவற்றை நான்‌ 
கூறுவது போல்‌ யாரும்‌ கூறத்‌ துணிய மாட்டார்‌ . 
கள்‌-அவர்கள்‌ இசையறிவற்ற Sip மக்கள்‌ என்று. 
ஆற்றப்‌ படுவார்கள்‌. இயற்கை இசையறிவு ஓரளவு: 
இருந்தாலும்‌, இந்தக்‌. கலையியல்‌ அறிவு ஏற்படாது 
காரணத்தால்‌, அந்த. க etal deh நான்‌ a 
னோக்‌ கூற முடிறெது. | ட 





னிவ o என்‌ காதுகள்‌ 


 இன்விசையை உணரும்‌ கலையறிவு பெற்றிருக்‌ 
தால்‌ கூட என்னால்‌ இவ்விசை அரங்குகளைத்‌ தாங்‌ 
திக்கொள்ள முடியுமென்று தோன்றவில்லை. சாதி 
முல்லை இதழ்‌. விரித்த மலர்ப்படுக்கையில்‌ கூட, எத 
.தனை நேரம்‌ ஒருவன்‌ பிறழாது படுத்திருக்கமுடியும்‌? 
தேனோடு சருக்கரையையும்‌, சருக்கரையொடு தேனை 
யும்‌ மட்டும்‌ கலந்து உண்டு 6 ஒருவன்‌ எவ்வளவு காலம்‌. 
கழிக்க முடியும்‌! வெறும்‌ ஓசையையும்‌ ஒலியையும்‌ 
கேட்டு, எத்தனை நேரம்‌ அவற்றுக்கு நம்‌ புன்வாற்ற 
லால்‌ உணர்ச்சி யுருவும்‌, பொருளுருவும்‌ கொடுத்து 
அகர முடியும்‌? வெறும்‌ சட்டங்களையே பார்த்து 
 “மரனசிகமாகப்‌ படங்களை எவ்வளவு நேரம்‌ அவற்‌ 
றில்‌ பொருத்திக்‌ கொண்டு இருக்க முடியும்‌? கோடு . 
களும்‌ நிறுத்தற்‌ புள்ளிகளுமே நிறைந்த ஒரு ஓட்டில்‌ 
சொற்களை நாமாக நிறைத்து எவ்வளவுதான்‌ படிப்‌ 
- பதாகப்போலிப்‌ பகட்டுப்‌ பகட்ட முடியும்‌? கை 
காலை அசைத்துக்‌ கண்டபடி உளறும்‌ ஒரு கோட்டிக்‌ 
காரனை ஒருங்‌ கலைஞன்‌ என்று பலர்‌ கூறுவதுற்‌ 
காக. எவ்வளவு நேரம்‌ பொறுமையுடன்‌ பார்த 
இருந்த; அவன்‌ சாடைகளுக்கு ஏற்ற நாடகக்‌ காட்டி 
களையும்‌, அவன்‌ உளறலுக்கேற்ற பேச்சுக்களையும்‌ . 
யாட்டுக்களையும்‌, கற்பனை செய்து கொண்டிருக்க 
முடியும்‌! இவ்வளவும்‌ செய்வது எவ்வளவுகடின மே, 
அவ்வளவு கடினம்‌ இசையரங்குகளை & கேட்டுக்‌ 
களிப்பது. இவற்றைப்‌ பணத்தையும்‌ கொடுத்துக்‌ | 
கேட்டுத்‌ தொலைக்கப்‌ பண்ணுகிறது கம்‌ அரிய ்‌ 
இ இசைக்கலை யறிவு என்னும்‌ அருந்திறம்‌ ! : 


0 ஒவ்வொரு இசை யரங்இலும்‌ தொடக்கத்தில்‌ T 
நல்ல பொழுது போக்குக்‌ இட்டும்‌ என்று நானும்‌. 
நம்பினேன்‌. ஒவ்வொரு அரங்கிலும்‌ தொடர்ந்து. 
ந ப ரல்‌ க்‌ பின்‌, இ TED பெய 





48 ey _ அம்மாஞ்சி விழா 


என்‌ கத்தோலிக்க நண்பர்‌ ஒருவர்‌ தம்‌ வழி 
பாட்டிடையே மிக அழகான பாடல்களைப்‌ பாடு 
வார்‌. அவற்றில்‌ கத்தோலிக்கர்‌, புரோட்டஸ்‌: 
டன்ட்‌ என்ற மத வேறுபாடுகளைக்‌ கூடக்‌ கடந்து 
=- தரங்கள்‌ ஈடுபட்டு, இரு மதங்களுக்கும்‌. பொதுவான்‌ 
விவிலிய நூலின்‌ கடவுட்பற்றில்‌ ஆம்வோரம்‌. ஆனால்‌ 
தண்பர்‌ தம்‌ கத்தோலிக்க சமயப்‌ பற்றுக்‌ SLES, 
ஜொமாணய இசையறிஞர்‌ வகுத்த இசையியல்‌ 
்‌.. திறததில்‌ புகுந்துவிட்டால்‌, புராட்டஸ்டன்டுகள்மட்டு' 
மன்‌ றிப்‌ பல கத்தோலிக்கர்கள்‌ கூட, இந்த இசை 
எப்போது முடியும்‌ என்ற அப்புறமும்‌ இப்புறமும்‌ 
திரும்பிப்‌ பார்ப்பார்கள்‌. இவற்றாலெல்லாம்‌ நான்‌. 
அறிந்து கொண்டதென்னவென்றுல்‌, மனித இசை 
ஒன்று, இசைக்கலைத்திறம்‌ மற்றொன்று ; ஒன்‌ றின்‌. 
உணர்வுடையேரர்க்கு மற்றொன்‌ றின்‌ திறம்‌ வராது 
என்பதே. இப்‌ படிப்பினை கடைத்த பின்‌ எனக்கு. 
. இசைக்‌ கலைத்திறன்‌ இல்லையே என்ற நான்‌ வரும்‌ 
துவதும்‌. கிடையாத; அதில்‌ பயிற்சி பெற ஆர்‌ 
வம்‌ கொண்டதும்‌ இடையாது. | 


~ (௫) ' அம்மாஞ்சி விழா' 

அம்மாஞ்சிமார்களே, அம்மாஞ்சிமீர்‌ ஆம்‌. 
Bor நீங்கள்‌ எல்லாரும்‌ எனக்கு ஒரே அ௮ம்மாஞ்௪ 
மார்கள்‌ தான்‌! வேறு ஏதேனும்‌ உறவு. வந்து 
. அதைத்‌ தடுக்காவிட்டால்‌--உங்கள்‌ அனைவருக்கும்‌: 
என்‌ ஏப்ரில்‌ முதல்‌ நாள்‌ வணக்கம்‌! ee 


= தீங்கள்‌ இதுபோல்‌ wa ஏப்ரில்‌ தாள்கள்‌... 
கண்டு பலருக்கு அம்மாஞ்சிமார்களாக இருந்து — 

வாழ்வீர்களாக! இதோ, இதோ அம்மாஞ்சியாரே,.. 
' உம்மைத்தான்‌ அழைக்கிறேன்‌, உமக்கு ஒரு: அம்‌, . 





ணட விழா 49 


மாஞ்சி வணக்கம்‌ | உம்மையும்‌ தான்‌ சன்ன அம்‌ 

மாஞ்சு ; உம்மையும்தான்‌ நடுவுள்ள அம்மாஞ்சி ! 

இன்று நீங்கள்‌ ae "ree ட aar பாது A 
கள்‌ தான்‌ ! 


ஏனையா முறைக்கிறீர்‌ 2 இன்று முறைக்காமல்‌ | 
செல்பவர்‌. தான்‌ அம்மாஞ்சி. முறைப்பவர்‌ B 
ரர்‌ என்பது நினைவிருக்கட்டும்‌. - 


.. ஆள்‌.தராதரமர 2 நமக்கிடையில்‌ என்ன. தரா 
தரம்‌ இருக்க முடியும்‌, இன்றைக்கு? இன்று நாம்‌ 
.. எல்லாரும்‌ ஒரே அம்மாஞ்‌ கள்‌... நமக்கிடையில்‌ 
- இன்று ஆசார உபசாரங்கள்‌, வக்களை வரிசைகள்‌, 
எவையும்‌. தேவையில்லை. நாம்‌ என்ன, முன்‌ பின்‌ 
தெரியாத ஏதிலர்களா ? அம்மாஞ்சிக்கும்‌ அம்மாம்‌ 
ப ர. அடு 


ஓரினமாக்கெய GUO a வற ட : 
வது ஒழுங்கல்ல.. ஒதுங்கிச்‌ செல்வது அதைவிடத்‌ 
தவறு. நான்‌ லம்‌ ஒஅங்கிச்‌ செல்லும்‌ 
கோழையல்ல.. மனித... வகுப்பினர்‌ பெரும்பா 
 லோரை உள்ளிட்ட கூட்டுறவில்‌ நானும்‌ ஒரு நிறை . 
உறுப்பாளன்‌. இதை நான்‌ ஒளிக்கப்போவ தில்லை. 
யாரும்‌ அறியச்‌ சாற்றுவேன்‌.. இன்று. நகர்ப்‌ 
புறத்தில்‌ என்னைக்‌ காண்பவர்‌ எவருக்கும்‌ நான்‌ 
சொல்லக்கூட மாட்டேன்‌. இன்று மீர்‌ காண்பது 
உம்போன்ற ஒரு முட்டாளைத்தான்‌, அறிவாளியை. 
யல்ல! “நான்‌ ஒரு முட்டாள்‌ '. இதை நான்‌ என்‌ 
முதுகலேயே எழுதி வாசிக்கத்‌ தயங்கவில்லை. ஆம்‌, 
என்‌ முதுகில்‌ நீங்கள்‌ எழுதுங்கள்‌. நான்‌ அதற்‌ 
குள்ளே உங்கள்‌ முஅகில்‌ எழுதிவிடுக றேன்‌. ஆனால்‌ 
மான்‌ எழுதுவதைப்‌ 2 தன்‌ ae 
maA 





50 ATON விழா 


எவனும்‌ “paar a முடியாது, வாசித்த றியவும்‌ 
முடியாது. "நீ தான்‌ இப்பபாது மொழி பெயர்த்‌ 
துச்‌ சொல்லேன்‌. £ மூர்க்கோஸ்மி '*- இதன்‌ 
பொருள்‌ என்ன? பொருள்‌ தெரிந்தால்‌ அப்‌ 
பொருளை . உனக்கே எடுத்துக்‌ கொள்‌. அது 
உன்னைப்‌ புகழ்ந்து எழுதப்பட்டதுதான்‌. உன்‌ 
வடமொழி யறிவுக்கு அது ஏற்ற பரிசு. ஆகும்‌. - 
ஏனப்பா, ஏற இறங்கப்‌ பார்க்கிறாய்‌? இந்த உல 
கத்தில்‌ நாற்றிசைகள்‌. இருக்கின்றன... நாற்றி 
சையிலும்‌ எங்களினம்‌ தான்‌ இப்பெயர்‌ கேட்டுக்‌ 
களிப்பவர்கள்‌ தான்‌. பெரியதோர்‌ p ore 
பகைத்துக்‌ கொள்ளாதே! 


சன்ன அம்மாஞ்சி, அதோ அந்தக்‌ எண்டும்‌ 
நிறைய நல்ல இனிப்பான சூடான பால்‌ கொண்டு 
வந்து தா. என்னடா, இன்னு மோரா தயிரா என்‌ 
றெல்லாம்‌ கேட்காதே. இன்று புளிப்புக்கும்‌ கசப்‌ 
புக்கும்‌, பழமைக்கும்‌ முதுமைக்கும்‌ ஏற்காதநாள்‌. 
இனிப்புக்கும்‌ களிப்புக்கும்‌ இளமைக்கும்‌ ஏற்ற 
நாள்‌. இனிய பால்‌, இணய தின்பண்டம்‌, இணய 
நகைச்சுவை — இவற்றினுக்கிடையிடையே காரம்‌, 
. மிளகாய்‌ எரிப்பு ஏளன. வகைகள்‌ இவையே 
நம்‌ மட்டி உலகுக்கேற்ற பட்டியல்‌. எல்லாம்‌ 
எட்டிக்காய்‌. 


' இன்று தன்னை மட்டி என்று கூற எவரும்‌ 
தயங்க வேண்டியதில்லை. ஏனென்றால்‌ பின்‌ எங்குத்‌ 
திரும்பிபார்த்தா அம்‌, இன்று உலகமெல்லாம்‌ ஒரே 


*முதனூலில்‌ இலத்தினம்‌ வழங்கப்படும்‌ இடங்களிலெல்‌ 
ஓரம்‌ இங்கே வடமொழி வழங்கப்படுகிறது. இலத்தின்‌ என்று 
பச குறிப்பிடும்‌ இடங்களிலும்‌ அப்ப்டியே வடமொழி என்று . 
. தமிழில்‌ குறிப்பிடப்படுறெது. தி்‌ alec னய | 
| sured | நான்‌ “முட்டாள்‌. என்பது. a ப 





அம்மாஞ்சி விழா 51 


மட்டி மயம்‌ தான்‌. யாராவது அப்படி இல்லை. 
என்‌ MI நினைத்தால்‌, தன்முகத்தை வளைத்துத்‌ 
திரும்பி முதுகுப்‌ பக்கம்‌ பார்க்க வேண்டியதுதான்‌ ! 
இன்று எவனாவது தன்‌ முதுகில்‌ எழுதி பருப்ப 
OSS தானே பார்க்க முடியுமானால்‌ அவன்‌ தான்‌ 
உண்மையான அறிவாளி! அடுத்தவர்‌ முதுகை . 
எல்லாரும்‌ தான்‌ பார்க்கமுடியுமே ! 
எல்லாரும்‌ மட்டி என்பது கண்டு 
தானும்‌ ஒரு மட்டி என்பதறிக. 3 
இன்றைக்‌ குரிய போட்டி ஒன்றே. ஒன்று 
தான்‌-இன்றைக்குரிய ஆராய்ச்சியும்‌ ஒன்றே 
ஒன்‌ Di தான்‌! அது கம்‌ வரலாற்றில்‌ மிகச்‌ சிறந்த 
ஒப்புயர்வற்ற மட்டி யார்‌ என்பதே! இக்காலத்தில்‌ 
இறந்தவர்‌ யார்‌ என்பதை ஆராய வேண்டுவதில்லை! 
அதை சேரில்‌ பார்த்துச்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 
உலகின்‌ முதல்‌ அறிஞரே ஒரு மட்டி. தான்‌ ? 
அவர்‌ தான்‌ எம்பிடாக்ளிஸ்‌. அவர்‌ அறிவுப்‌ புல்‌ 
நாடி எட்னா எரிமலையின்‌ எரிவாய்க்குள்‌ . சென்று 


அழாவினாராம்‌. அ.திஞருள்‌ சிறந்த மட்டியும்‌ அவர்‌ 
தான்‌. 


உலகை முழுதும்‌ . வெல்ல - முயன்ற முதல்‌ 
வெற்றி வீரன்‌ அலெக்ஸாண்டரும்‌ ஒரு மட்டி. 
தான்‌. குழந்தை அலெக்ஸாண்டர்‌ ஒரு இசூலிப்‌ 
பழம்‌ வேண்டுமென்று அழுதாராம்‌. ஆனால்‌ வீர... 
அலெக்ஸாண்டர்‌ ஒரு உலகம்‌ வேண்டும்‌ என்று 
அழுதார்‌: பாவம்‌, ஒரு AER L பழத்தை வாயில்‌ 
.. கெளவி, அவரால்‌ மறு இச்சிலிப்‌ பழம்‌ கேட்டுப்‌ 
பெறமுடியும்‌. ஆனால்‌ ஒரு உலகைப்‌ பாதி வெல்‌. 
| துள்‌ a Boos போய்விட்டார்‌! | 





த அம்மாஞ்சி விழா 


.. அறிஞரும்‌. வீரரும்‌ நல்ல மட்டிக்கணக்குப்‌' 
போட்டியிடும்போது, மட்டிகள்‌ எவரும்‌ அறிஞராக; 
ஆராய்ச்சித்‌ திறம்‌ உடையவராக நடிக்க வேண 
டாம்‌. இந்த நாளில்‌ மட்டுமாவது உலகத்தில்‌ அறி 
வின்‌ தொல்லையும்‌, ஆராய்ச்சியின்‌ eae இல்‌: 
ro Di ! 


இலக்யெத்தில்‌ சால மட்டிகள்‌ நிறைந்த: 
இலக்கியம்‌ நம்‌ ஆங்கில இலக்கியமே |. மட்டிகளின்‌ | 
முடிசூடா மன்னன்‌ ஸா ஆண்ட்ரூ TEES முதல்‌! 
மாஸ்டரா ஷாலோ, மாஸ்டரா ஸ்லெண்டர்‌. மாஸ்டர்‌ 
லைலர்ஸ்‌, மாஸ்டர்‌ ஆடம்ஸ்‌, எவ்வளவு eit Map 
மட்டிகளின்‌ கொலு மண்டபத்தை அதில்‌ காண 
இரோம்‌ r 


நம்‌ ஆராய்ச்சியால்‌ கேரம்‌ கடந்து விட்டது. 


மட்டி நாளின்‌ இரவு சென்று அதோ, ௮ றிவுக்கால' 
ஒளி தோன்ற இருக்கிறது. நாம்‌ இனி நெடுநேரம்‌ 
மட்டியாயிருக்க முடியாது. இணி யாரையும்‌ “அம்‌ — 
மாஞ்சு? ஆக்கவும்‌ முடியாது. ஆயினும்‌ இவ்வினிய 
இராப்போது போகுமுன்‌ உங்கள்‌ அனைவரிடமும்‌. 
ஒரு மறை செய்தியைக்‌ கூறிவிடுகிறேன்‌. எனக்கு. 
உள்ளுக்குள்ளே. உலகச்‌ கட்டுபாடுகளில்‌ ஈடுபடாத. 
வேளைகளிலே- மட்டிகள்‌ மீது ஒரு மாறாத ஆழ்ந்த 
பற்று. உண்டு. அது என்‌ தெரியுமா? மனிதர்‌ 
எல்லாரும்‌ முதலில்‌ மட்டிகளாயிருந்தே பின்‌ அறிவு 
டைய மணித்‌. ஆகிறார்கள்‌. இன்று இலக்யெம்‌: 
படிப்பவர்கள்‌, ஆராய்ச்சி செய்பவர்கள்‌ எவரும்‌. 
முன்னால்‌ குழந்தைக்‌ காலத்தில்‌ மட்டிக்‌ கதைகளும்‌ 
- புளுகுக்‌ கதைகளும்‌ திததிக்கத்‌ இத்திக்க வாடுத்த 
வர்கள்‌ தானே ! ' இப்போதும்‌. அவ்வப்போது 
க்‌ ப்‌ Po se il 





மெளன வழிபாடு 


மழறைசெய்தி காக்கின்ற மனக்குகந்த தோழனநீ !' 
மறைசமய வாய்மைகிலை காட்டுகின்ற உசைகல்நீ l 
கண்டுணர்ந்தார்‌ கருத்தாழம்‌ காட்டவல்ல வான்‌ 
முூழக்கே.? 
மண்டுகின்‌ ற பாலைகிலக்‌ கானலிடை வாடாமே, 
காட்டார வாரமது பற்றாது மெய்ப்பற்றால்‌, 
காட்டகம்‌ வாழ்வோரின்‌ கடுவா pay காணாமே, 
வல்லார்‌ வகுத்தநீள்‌ நல்லார்வம்‌ கொண்டுநீ | 
பொல்லாரும்‌ நாவடக்கப்‌ Cur ge தைம்‌ எ Lie 


வாசக. அன்பரீர, உண்மையான அமைதி 
என்பது எவ்வாறு இருக்கும்‌ என்பதை நீர்‌ நேரி. 
டையாகக்‌ காண விரும்புகிறிரா? மக்களின்‌ சந்தடி... 
UG oS hb gi 6p i IG , ஆனால்‌ மக்களிடையிலேயே,. 
மக்கள்‌ உள்ளத்தின்‌ ஆழ்ந்த உள்ளுணர்ச்சியின்‌ 
மெய்ப்படிவத்தை நீர்‌ காண அவாவுக£ன்‌ நீரா £ 
காற்றின்‌ ஆரவாரம்‌ முதல்‌ முதல்‌ எழுவதற்கு 
முன்‌ பு எங்கும்‌ நிறைந்திருந்த அமைதியின்‌ ஒரு; 
கூறினைக்‌ காணும்‌ விழைவு உமக்கு உண்டா.? 
உண்டானால்‌, அதற்காக நீர்‌ தொலைவகம்‌ சென்று 
பாலை நிலம்‌ தேடி அலைய வேண்டுவதில்லை; மண்‌ 
ணுலதஇன்‌ ஆழ்தடங்களை த தொளை தீதுச்‌ செல்ல: 
வேண்டுவதில்லை. கண்‌ மூடிக்‌ காதடைதீது, தன்‌ 
னுள்ளே தானடங்குக்‌ தொல்லைப்‌ பட வேண்டி௰: 
அமில்லை. இவையனை த்தையும்‌. விட . எளிய வழி: 
ஒன்று உண்டு. அதுவே குவேக்கர்களின்‌ வழி 
உட்க அட்டம்‌ ஒன்றைச்‌ சென்று காண்பது | 


” இியசொற்களைச்‌ சொல்லாமல்‌ வாயடங்கியிருப்‌- 
படட தணி மனிதனுக்குச்‌. செயற்கரிய செயல்‌... 


Saige 
ட ச்‌ ரிச்சர்டு த்‌ “பல்வகைப்‌ பாட்டுக்கள்‌ * 





ரன்‌ a ழிபாடு 55 


பிறரைப்‌ பழிக்காமல்‌, சனத்து பேசாமல்‌, பிறர்‌ 
குற்றம்‌ கூறாமல்‌ இருப்பதுவே எவ்வளவோ கடுமை 
யானது. அப்படியிருக்கத தீய சொல்‌, நல்ல 
சொல்‌ எதுவும்‌ சொல்லாமல்‌ வாயடக்குவது கடுமை 
யினும்‌ கடுமையன் றோ ?. குவேக்கர்‌ குழுவிலே, ஒரு 
வரல்ல, சிலர்‌ பலரல்ல, அனைவருமே வழிபாட்‌ 
டல்கூட வாய்விடாது, உள்ளத்தினின்று உள்ளத 
துக்கு- மனித உள்ளத்திலிருக்து நேரே கடவுள்‌ 
திருவுள்ளத்துக்கு- எண்ண அலைகளை அனுப்பி 
வழிபடுகின்றனர்‌. வழிபாட்டுக்குப்‌ போகும்போ, 
தும்‌, வழிபாட்டின்‌ போதும்‌, வழிபாட்டினின்‌ அ. 
மீளும்‌ போதும்‌ அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தாமும்‌ 
வாய்‌ இறவாமல்‌, பிறரும்‌ வாய்‌. இறக்க இடம்‌ 
கொடாமல்‌, ஒரே பெரிய இயந்திரத்தின்‌ ஓசைபடா 
உறுப்புக்கள்போல்‌, தத்தமக்குரிய செயலைக்‌ 
குறிப்பறிந்து செய்துவிடுகன்‌ றனர்‌. உண்மையில்‌ 
மனிதருக்கு மாறுக மனித உருவங்கள்‌; மனிதர்‌ 
படங்கள்‌ ஒன்று கூடி ஊமைக்‌ கூத்தாடிப்‌ பிரிந்தா 
லெப்படித்‌ தோற்றுமோ, அப்படியே அவர்கள்‌ 
வழிபாட்டுக்‌ கூட்டம்‌ தோன்றுகிறது. | 
பாலைவன த்தின்‌ மோனம்‌ இதற்கு எம்மட்டு ? 
வாய்‌ அரவம்‌ செய்யாதவை எனப்படும்‌ மீன்கள்‌ 
கூட இதற்குத்‌ தோற்கவேண்டியவையே ! மோன 
மாது இங்கே தன்‌ முழு நிறை ஆட்சி செலுத்து 
Amar! பலா சேர்ந்த இடத்தில்‌ ஒவ்வொருவர்‌ 
தனி அரவமும்‌ பிறர்‌ அரவங்களுடன்‌ சேர்ந்து 
ஒரே ஆரவாரமாவதை யாவரும்‌ கேட்டிருப்பர்‌. 
ஒரு கொதுகிள்‌ இரைச்சலை யாரும்‌ கேட்டிருக்க 
முடியாது. ஆனால்‌ கொதுகுக்‌ கூட்டததின்‌ இரைச்‌ 
சல்‌ காதினை எவ்வளவு தொளைக்கின்றது ! இது 
போலவே, தனி மனிதன்‌ மோனமும்‌. பிறர்‌ 





56 es மெளன வழிபாடு 


மோனத்துடன்‌ சேர்ந்து, காதடைத்துப்‌ புலன்‌ 
டைத்து, எங்கும்‌ நிறையும்‌ ஒரே கெ. ப 
ராவு னன்‌ 


Gorai ஓர்‌ எதிர்‌ மறைப்‌ பண்பு. மட்டுமே 
என்று நாம்‌ கருதுவது உண்மையானால்‌, . அது 
இப்படித்‌ இரண்டு பேருருவம்‌ கொள்ள முடியாது. 
ஆனால்‌ உண்மையில்‌ மோனம்‌, இருள்‌, குளிர்‌ ஆகி 
யவை முற்றிலும்‌ எதிர்‌ மறைகள்‌ அல்ல. இன்மை 
யைக்‌ குறிக்கும்‌ சுன்னம்போல்‌ அவை கூடவும்‌ 
குறையவும்‌ செய்யாத அளவைகள்‌ அலல. கூடவும்‌ 
குறையவும்‌ . செய்யும்‌. அன்மை எதிர மறைகளே 
இவைகள்‌. கண்னே த்‌ திறந்துகொண்டு பார்க்கும்‌ 
ஒளியைக்‌ கண்ணே மூடிக்கொண்டு பார்த்தால்‌. ஒளி. 
பெரிதும்‌ குறைந்து “இருள்‌” ஆய்‌ விடும்‌. அது 
போலவே கண்ணத்‌ திறந்துகொண்டு பார்க்கும்‌ 
இருளைக்‌ கண்டே அகக்‌ SEG பார்த்தால்‌ 
- அது இன்னும்‌ இருண்டு ‘ இருட்டு ? ஆய்விடும்‌. ஒலி. 
ஆழததினின்‌ அ ஆழம்‌ எதிரொலிக்கின்‌ றதன்றோ ae 
அது போல மோனமும்‌ ஆழததினன்‌ அ ஆழம்‌ எதி 
சரொலிப்பது-- அல்லது எதிர்‌ மோனி ப்பது உண்டு. 
மனித உள்ளத்தின்‌ ஆழத்திலிருர்து மோனம்‌ பிற 
மனிதர்‌ உள்ளத்தின்‌ ஆழங்களிலும்‌, பேருள்ள 
மாதிய இறைவன்‌ . திருவுள்ளத்தின்‌ ஆழத்திலும்‌ 
சென்று “எதிரளி ககன்‌ றது. இம்மோன எதிர்‌ | 
மோனம்‌ எல்லாம்‌ ஒருங்கே திரண்டு, மனித உள்‌ 
ளங்களனை த்தையும்‌ .. இயக்கும்‌ ஒரே மோனக்‌ 
கடலாய்‌, மோனப்‌ பேரியக்கமாய்‌ நிறைகன்‌ றது. 
. ஒலிக்கு ஒரு உச்ச அளவு உயர்வு இருப்பதுபோல, 
] மோனத்துக்கும்‌. ஒரு நிறை மோன ஆழம்‌ இருக்‌ 
கு ன உண்மையே யன்றோ : ்‌ | 





மெளன வழிபாடு : | 5T | 


தனி மனிதன்‌ மோனம்‌ எவ்வளவு செயலற்ற 
தாமிருக்தாலும்‌, அது குறை மோனமே யாகும்‌. 
அதன்‌ ஆற்றல்‌ மிகச்‌ சிறிது. மனித உள்ளத்தின்‌ 
- ஆழ்ந்த புண்களை இத்தன மோனம்‌ ஆற்றவல்ல 
தன்று. அனால்‌ பெருந்திரளான  கூப்டததிலுள்ள 
நிறை மோனம்‌ இத்‌ தகைய ஆற்றலுடையது. உல : 
இன்‌ முற்கால எடப்தியக்‌ துறவியர்‌ இதனை உணர்த்‌ 
இருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ மோன ததை . 
நாடித்‌ தனியிடம்‌ ஏகிய போதும்‌, தனித்து ஏக. 
வில்லை ; குழாம்‌ குழாமாகச்‌ சேர்ற்தே சென்றனர்‌. 
உரையாடுவதற்காக தரம்‌ கும்ப சேர்வதுபோல, 
அவாகள்‌  மோனமாடு? வதற்காகத்‌ GDL} நாடினார்‌. 
அவர்கள்‌ உரையாடா ஒப்பந்தம்‌. தம்‌ உரையாடலை 
விட அவர்கள்‌ அணைவரையும்‌ நன்‌ GLI Door தது. : 
உரையாடலில்‌ உயர்வு தாழ்வு, கருத்து வேறுபாடு, 
பூசல்‌ ஆகியவற்றுக்கு வழி உண்டு. மோனத்தில்‌ 
“வெற்றியும்‌ உயரவும்‌ முழு மோனத்தில்‌. தான 
தவிர, மோன த்திலே பூசல்‌ இருக்க முடியாது ; 
அது அமைதியின்‌ அழுவ வம்‌, Eye 

இவ்வுண்மையினைச்‌. சமயத்‌ பவல்‌ கான்‌ 
காணவேண்டு மென்றில்லை. உலகியல்‌ வாழ்வி 
லேயே திறம்படக்‌ . காணலாம்‌... கொரடும்பனிக 
காலத்து மாலை நேரத்தில்‌, வீட்டின்‌ மூலையில்‌ சாய்‌ 
விருக்கையிலமர்க்து வாய்விடாது ஒரு புத்தகத்தைக்‌ 
கையில்‌ வைத்துக்கொண்டு, . அருகே உயிருக்குயி 
சான ஒரு. நண்பன்‌ அல்லது மன த்துக்குகநத 
வாழ்க்கைத்‌ துணைவி மற்றொரு புத்தக்த்தைவைத்‌ 
துச்‌ கொண்டு வாசிப்பதைவிட உயர்ந்த வாசிப்பு 
இன்பம்‌ என்ன இருக்கமுடியும்‌? அந்நேரத்தில்‌ ஒரு 
வருக்கொருவர்‌ பேசாமலே, இருவரும்‌ ஒரே அலை 


வாசிக்க வேண்டிய அவ்‌ கூட இல்லாமலே, 





58 மெளன வழிபாடு 


இருவருக்கும்‌ தனி அமைதி உண்டாவதில்லையா 2 
உரையாடலால்‌ தான்‌. உள்ளங்கள்‌ பரிமாறிக்‌ 
கொள்ள முடியும்‌ என்ற தப்பெண்ணததையும்‌, 
தனியே இருப்பதில்கான்‌ அமைதி காணமுடியும்‌ 
என்ற தப்பெண்ணத்தையும்‌, இரண்டையும்‌ இத 
தகைய நிகழ்ச்‌ சிகள்‌ போக்கவல்லன. திரு ஃஜிம்மர்‌ 
மென்‌ AMIG ஒத அணர்வுடன்‌ கூடிய தணி 
மையினும்‌ மேலான இன்பம்‌ எதுவும்‌ இல்லை. | 


காதில்‌ கேட்கும்‌ ஒலியும்‌ உண்டு. காதில்‌ 
கேளா ஒலியும்‌ உண்டு. அதுபோலவே; காதில்‌: 
கேளாத மோனமும்‌ உண்டு, காதறியக்‌ கேட்கும்‌ 
மோனமும்‌ உண்டு. என்னலாம்‌. ஆளற்ற பாரிய 
கோயில்‌ சிகரங்களில்‌ உலரவுகையில்‌ எற்படும்‌ 
மோனம்‌, கேளா மோனம்‌ : பலர்‌ ஒருங்கு கூடுமிடத்‌ 
தில்‌ ஏற்படும்‌ மோனம்‌ செவிப்படும்‌ மோனம்‌! இம்‌. 
மோனம்‌ நம்‌ புலனுணர்வுக்கு எட்டுகிறது. நம்‌ உள்‌ 
ளத்திற்கு அமைதி தருகிறது. இக்காரணத்தினா.. 
லேயே பரரித்தகன்ற வெஸ்ட்‌ மின்ஸ்டர்‌ மாடத்தி 
னும்‌ அடையப்‌ பெறாத மோன இன்பத்தை, நரம்‌ : 
குறுகிய இடத்தில்‌, எளிய இருக்கைகளில்‌ அமர்த்து: 
வழிபடும்‌ குவேக்கர்‌ வழிபாட்டுக்‌ கூட்டத்தில்‌ பெற: 
முடிகிறது. கல்லறையிலும்‌, சாவிடத்திலும்‌, பழங்கா 
லப்‌ LIT LPH! கட்டிடததிலும்‌, குகைகளிலும்‌, எங்கும்‌. 
இத்தகைய மனிதப்பண்பு நிறைந்த மோன த்தை. 
துயரும்‌ சோர்வும்‌ கலவாத மோனத்தை நாம்‌ 
அடைய முடியாது. பழமையில்‌ கருத்துச்‌ செலுத்து 
வோர்‌, மனித வாழ்க்கையை. வெறுத்தோர்‌ ஆகம்‌: ' 

வர்‌ மோனம்‌ நம்மிடத்திலிருந்து தொலைதாரத்தி 
லுள்ள. ஒரு மோனம்‌. நம்‌ கழுத்தை நீட்டிக்‌ 
. கண்ணேத்‌ அறுததி நரம்‌ அதைக்‌ காண முயல 
| வேண்டும்‌.  குவேக்கர்‌ கூட்டத்தின்‌ மோன த்தைம்‌ 





மெளன வழிபாடு | 59" 


Cura அது அணுகத்தக்க, கலந்து ஒன்றுபடத்‌: 
தக்க மோனமல்ல. 
நினைக்கப்போனால்‌, மனித உலகத்தினகமாக: 
ஒரு தெய்விகத்தன்மையை எங்காவது காணமுடியு ' 
மானால்‌, அதைக்‌ கட்டாயம்‌ குவேக்கர்‌ திருக்கூட்டத ' 
தில்‌ காணலம்‌. இங்கே FADD, மறைவில்லை.. 
குறுகுறுப்பும்‌ பொச்சரிப்பும்‌ இல்லை. சூழ்ச்சி 
எதிர்‌ சூழ்சி, வாத எதிர்‌ வாதம்‌, கட்சி எதிர்‌ கட்சி 
எதுவும்‌ கிடையாது. சொல்லொன்று செய: 
லொன்று, உள்ளொன்று வெளியொன்று இவற்‌: 
அக்கு இடம்‌ ஏற்படவே முடியாது. மோனத்தின்‌ 
தன்மை என்னிடம்‌ இல்லாமையினால்‌ இத்தக கட்டு: 
ரையைக்‌ கூட யாராவது (நகைச்சுவைக்‌ கட்டுரை 
களும்‌ இதனுடன்‌ இருப்பதை ஒருவேளை எண்ணி): 
இதை ஒரு நகையாடல்‌ கட்டுரை என்னு கூ றிவிடக்‌ 
£7 கூடும்‌. ஆனால்‌ குவேக்கர்கள்‌ மோன ததில்‌ எவரும்‌ 
(தங்கள்‌ இயல்பைப்பற்றி) நகைத்‌ திறததுக்குப்‌ 
பொருள்‌ காணக்கூடுமேயன்‌ றி நகைததிறததைக 
காணமுடியாது. நகைத்திற்ம்‌, ஏளனம்‌ முதலிய” 
வெறுப்புப்‌ பண்புகளில்‌ பழகிய நம்‌ மனித மொழி: 
யில்‌ எழுதும்‌ இவ்வரிகள்‌ என்‌ உள்ளககருத்தை முற்‌- 
றிலும்‌ வெளிப்படுத்த முடியாவிட்டாலும்‌, குவேக்‌ 
கர்கள்‌ கையாளும்‌ மோன ப்பழக்கததின்‌ உயர்வை: 
ஒரளவு விளக்விட்டேன்‌. குவேக்கர்களிடையே' 
அமர்ந்து அவர்கள்‌ நீடிய அமைதியில்‌ பங்கு, 
௩. கொள்ளும்போது என்மனம்‌ அந்தச்‌ சமயத்தின்‌ 
தோற்றம்‌, தொடக்கக்கால வரலாறு ஆகியவற்றில்‌: 
ஈடுபடுகின்றது. | 
. (குவேக்கர்களே ! near சமயத்திற்கு, 
வித்திட்டவர்கள்‌ ஃவாக்ஸ்‌ ஈம்‌ டெளன்ஸ்பரியும்‌ 
ஆவர்‌. அவர்களைப்‌ பின்பற்றி நீங்கள்‌ இன்றை 





60 S மெளன வழிபாடு 


யுடன்‌ தாங்கிய இன்னல்களை யாரால்‌ எண்ணிப்‌ . 
பார்க்கமுடியும்‌ ? வீம்பும்‌ வீரறாப்பும்‌ மிக்க எத்தனை 
படைவீரர்‌, இளைஞர்‌  நகையாடினர்‌ ! அவர்கள்‌ 
"இகழ்ச்சியாவது மனத்தை மட்டுமே புண்படுத்த — 
வல்லது. மனத்தையும்‌ உடலையும்‌ எரிக்கும்‌ இரு 
'கெருப்புகள்‌ இருபுறமிருந்து . உங்களை நெருக்கின. 
சமய ஆட்சி செய்த இருக்கோவிலகம்‌ உங்களை . 
அழிக்க. முயன்றது. அச்சமய ஆட்சியை ஒழிக்க 
முயன்ற குழு முறை ஆட்சிச்‌ சமயம்‌ (Presby- 
terianism) மற்றொரு புறம்‌ உங்களைத்‌ தாக்கிற்று. 
ஏனெனில்‌ இருவருக்குமிடைப்பட்ட நிலை உங்கள்‌ 
நிலை. உங்கள்‌ அமைதியைக்‌ குலைப்பதற்கென்றே 
கங்கணம்‌ கட்டிக்கொண்டுவந்தவர்‌ எத்தனையோ 
பேர்‌, உங்கள்‌ அமைதியின்‌ கவர்ச்சியிற்பட்டு 
ஆட்டுக்குட்டிபோல்‌ அடக்கமுற்று உங்களுடன்‌ 4 
குந்திவிட்டதை நரன்‌ கேள்வியுற்றிருக்கிறேன்‌. - 
குற்றஞ்‌ சாட்டியவா்கள்‌ முன்னிலையில்‌ “பென்‌” னும்‌ 
“வாகஸாும்‌ வந்து வாயாடாது அமைதியே 
உருவாக நின்றபோது, அவர்‌ கூறுகிறபடி, “முறை 
மன்றத்‌ தலைவரும்‌ நடுவர்களும்‌ இறந்த மனிதர்‌ 
போல்‌ வத்து சபல இடந்தனர்‌? என்றும்‌ 


கேள்வியுறுகிறேன்‌.' 


இவற்றையெல்லாம்‌, வாசக அன்பரே, நீர்‌ இது 
வரை கேள்வியுற்றதில்லையானால்‌, இதுவகையில்‌ 
கோவிலகத்தார்‌ நூல்களை வாகிக்காது (ஸ்மெல்‌ 
லின்‌ “குவேக்கர்‌ வரலாறு ”களைப்‌ படிக்கும்படி i 
பரிர்துரைக்கிறேன்‌.  ஃவாக்ஸ்‌, முற்கால “நண்பர்‌ ~ 
கள்‌? ஆகியவர்கள்‌ நாட்குறிப்பு ஏடுகளிலிருந்து 
. எடுத்தெழுதப்பட்ட இவ்வரலாற்றுச்‌ செய்திகள்‌ | 
 இருக்கோவிலகத்தாரின்‌ மிக உயரிய சமய அன்பர்‌ 
eer lo la உருக்கமாயிருக்கும்‌ என்ப ப | 





மெளன வழிபாடு | 61. 


ஐயமில்லை: இதில்‌ நீங்கள்‌ அவநம்பிக்கையுறவும்‌ 
எதுவுமில்லை நம்பும்படி வற்புறுத்தப்படத்தக்க தும்‌ 
எதுவுமில்லை. உயர்‌ பதவி, தன்னலம்‌ AL 
கறைகளுக்கு இடமே இருக்கமுடியாது. ஏனெனில்‌: 
அது முழுவதும்‌ ௮வாகள்‌ அடைந்த இன்னல்க. 
ளின்‌ வரலாறுகள் தான்‌. அதுவும்‌ புகழ்பெற்ற 
வாகள்‌ அடைந்த இன்னல்கள்‌ அல்லது இகம்வுக்‌. 
இடையிலே தாங்கிய இன்னல்களின்‌ வரலாறுளே. 


புகழுக்காக இன்னலடைவதில்‌ . பொருள்‌ 
காண முடியும்‌. . இகழ்வினிடையே அவர்கள்‌. 
அடைந்த இன்னல்‌, ஏளனத்திடையே அவர்கள்‌ 
கைந்த நைவு உள்ளத்தைப்‌ பிளக்கத்‌ தக்கதாஞும்‌.. 
ஜேம்ஸ்‌ நேய்லரின்‌ நாக்குப்‌ பழுக்கக்‌ கரய்ச்சிய 
இரும்புக்‌ கம்பிகளால்‌ அளைக்கப்பட்டஅத. அவர்‌ ஒரு. 
சிறு மூச்சொலிகூட இன்றி, முகச்சளிப்பின்‌ றி,. 
' அதனைப்‌ பொறுமையுடன்‌ தாங்கினார்‌. சோர்‌ 
விடையே ஏற்பட்ட மயக்கவெறியில்‌ அவர்‌ Osh ur 
தைக்கூட எதிரிகள்‌ கடவுட்‌ பழிப்பு என்றனர்‌. 
ஆனால்‌ அவர்‌ மனம்‌ தெளிவுற்று அவ்வுரைகளைக்‌. 
கேள்விப்பட்ட போது, தெய்வத்‌ தன்மை வாய்ந்த 
முழுப்‌ பணிவுடன்‌, தாம்‌ உணர்வற்ற. நிலையில்‌. 
இருக்காலும்‌ அவ்வாறு கூறியது தவறு என்று. 
மன்னிப்புக்‌ கோரினார்‌! ஆனால்‌ இப்போதும்‌ தம்‌ 
சமயவாழ்வுப்பணிமீது சுமத்தப்பட்ட குற்றத்தை 
ஏற்க மறுத்துப்‌ பேசவும்‌ மறுத்துவிட்டார்‌. தமது: 
தவறு என்று கண்டதனைக்‌ கூறுவதற்கு. மட்டுமே 
அவர்‌ நா மோன ஆணையைச்‌ சிறிது மீறிற்று. தவ 
றென்று ஒன்றை ஏற்றவுடன்‌, இனிப்‌ பழைய 
நெறிக்கே செல்வோம்‌ என்று எண்ணும்‌ புத்தார்‌ 


வப்‌ போலிச்‌ சமய மாற்றக்காரர்‌ போன்‌ றதல்ல,. 


அவர்‌ கொண்ட சமயக்கோட்பாடு!. 





“69 . மெளன வழிபாடு 


| குவேக்கரைப்‌ பற்றிய நால்களைப்‌. படித்து 
முற்காலக்‌ குவேக்கர்களிடம்‌ அன்பு செலுத்துக. 
அவர்கள்‌ இடைக்காலத்‌ தளர்ச்சி, அவ்வக்காலத்‌ 
SUEN ஆகியவற்றில்‌ கவனம்‌ செலுத்தத்‌ தேவை 
மில்லை: எக்கோட்பாட்டைச்‌ சார்ந்தவரிடையேயும்‌ 
எல்லாரும்‌ முழுமிறைவுடையவராயிருக்க முடியாது. 
ஆனால்‌ உண்மையான சமய ஆர்வத்தையும்‌ அமைதி 
யையும்‌ தான்‌ குவேக்கர்‌ பலரிடைக்‌ கண்டிருக்‌ 
இறேன்‌. நான்‌: கண்ட ஒரு. காட்டு எனக்குப்‌ 
-பழயகாலக்‌ குவேக்கர்‌ பண்புகளை நினை ப்பூட்டுவதா 
ADB Sle 

ஒருவர்‌ அரக்கர்‌ இனத்தவர்‌ போன்ற 
பாரிய உருவமும்‌ திட்பமான தோள்களும்‌ உடை 
பவர்‌. அவர்‌ உடம்புக்கட்டு இரும்பாலான து. 
அனால்‌ அவ்விரும்பு வெண்ணெய்போல்‌ வளைந்து 
“நெகிழ்ந்து அடங்கக்‌ கமெற்ததைக்‌ கண்டேன்‌. 
சொற்பொழிவாறறும்‌ தூய திரு. பால்‌ உரு 
USBN பக்கத்தில்‌ அவர்‌ உருவை வைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌, அதன்‌ பண்புகளின்‌ மாறு 
பாட்டு வன்மையைக்காண ! ஒரு ச.ற்றுருவின்‌ 
வீரத்தை முன்னதில்‌ காணலாமானால்‌, ஒரு பேரு 
.ருவின்‌ அடக்கத்தைப்‌ பின்ன தில்‌ காணலாம்‌. 
பாலின்‌ முழக்கத்தைவிட அவர்‌ மோனம்‌ வலி 
-வுடையதாகத்‌ தோற்றிற்று. ஆனால்‌ அப்போது 
yar புதிதாகவே வந்து சேர்ந்திருந்தார்‌. அவர்‌ 
gb உடலின்‌ கெரந்தளிப்பையும்‌, உள்ளத்தின்‌ 
“புயலையும்‌ அப்போதுதான்‌ போராடி னடா 


கொண்டு வந்தார்‌. 

சமயகுருவிடம்‌ அன்ற அவர்‌ தம்‌ பழியேற்று 
மைந்த போது கறிய சொற்கள்‌ யாவர்‌ உள்ளத்‌ 
த TOs oe ogre. பிடிக்க அக்கததுடனும்‌, 





மெளன வழிபாடு | | 63 


இவட்கத்துடனும்‌,  கழிவிரக்கததுடனும்‌ : War 
“ ஐயனே! என்‌ பழி மிகமிகப்‌ பெரிது. ஆனால்‌ 
அதை. மன்னிக்கவே கோருகிறேன்‌. என்‌ அறியா 
இளமைக்‌ காலத்தில்‌ நான்‌: ஒரு பேச்சாளனாக 
இருந்துவிட்டேன்‌ ”: என்றார்‌. ஒரு பேச்சாளனாக 
மிளிர எத்தனைபேர்‌. விரும்புவார்கள்‌. அனால்‌ 
அவர்‌ அதற்காக மெய்‌ துடிதுடிக்க அச்சத்துடன்‌ 
மன்னிப்புக்‌ கோரினார்‌ ! ஒருவேளை பேச்சாளர்‌ 
பண்பு ஒரு குறை என்று அவர்‌ மதித்தது குவேக்கர்‌ 
கள்‌ அளவு கோலைக்‌ கொண்டே ஆயிருக்கலாம்‌.. 
Ans இளமைக்‌ குறுகுறுப்பில்‌ பேசுவதையே 
பெரும்‌ பேச்சு என்று கொண்டிருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்‌ மன்னிப்புக்‌ கோரிக்கையின்‌ உள்ளார்க்த. 
வாய்மை, பணிவு, தெய்வப்பற்று ஆகியவை எளிதில்‌ 
அங்கும்‌ காணப்படா தவை. 

நாம்‌ குவேக்கராக இருக்க விரும்பாதபோ 
தும்‌ கூட, வாழ்க்கையின்‌ பல அல்லல்களிடையே, 
நெஞ்சுக்‌ குழப்பங்களிடையே அவர்கள்‌ வழிபாட்‌ 
மட்டத்தில்‌ ஒரு அரைமணி நேரம்‌ பேரயிருந்தால்‌ 
பெறும்‌ அமைதி பெரிது. ஒரு ஆடு கின்‌ அமேய்வது 
போல நாற்பது நின்று மேயும்‌ அமைதி நம்மை 
யும்‌ கெளவத்தக்கதே ! 

குவேக்கர்களின்‌: ஆடையும்‌ தூயவை-அழுக்‌ 
கற்றவை மட்டுமல்ல, அழுக்கற்ற நிறமாயெ வெண்‌ 
ணிறத்தவை. இங்கும்‌ தூய்மையின்‌ எதிர்மறைப்‌ 
பண்பு மட்டுமன்‌ றி, அதன்‌ உடன்பாட்டுப்‌ பண்பும்‌ 
pisos தோன்றுகிறது. பரிரிட்டனிலுள்ள: — 
குவேக்கர்களெல்லாம்‌ நகரில்‌ வந்து கூடும்‌ விழா 
நாட்களில்‌, அவர்கள்‌ நகரையே வெள்ளொளி மய 
மாக்கி, அதை வானுலகத்தின்‌ ஒரு பகுதியாகக்‌ 
சாட்யெளிக்கச்‌ செய்னெறனர்‌. ee 


eo மாகக்‌ 





(எ). ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 


நான்‌ எதையும்‌ முறையாகப்‌ படித்ததில்லை. 
. அங்கு மிங்குமாகக்‌ கொய்தெடுத்த துண்டுத்‌ துணுக்‌ 
குகளின்‌: ஒட்டுப்‌ பூச்சே என்‌ அறிவு மண்டலமா 
யிருந்து வருகிறது. அ.த்துண்டுத்‌ அணுக்குகளும்‌ 
வழக்காற்றில்‌ இல்லாத பழங்கால நாடகங்கள்‌ சில 
வற்றிலிரும்தும்‌, சில தொல்‌ பழங்கால ஏடுகள்‌ 
லிருந்தும்‌ அருவி எடுக்கப்‌ பட்டவையே, ஆகவே 
இக்கால மக்கள்‌ எவரின்‌ அறிவு நிலைக்கும்‌ என்‌ 
அறிவு நிலைக்கும்‌ உள்ள வேறுபாடு ஒரு பல்கலைக்‌ 
களஞ்சியத்தை நிறைக்கப்‌ போதியது. எனது நிகம்‌. 
காலமும்‌ மற்ற மக்கள்‌ நிகழ்‌ காலத்துக்கு ஆயிரம்‌ 
ஆண்டு. பிற்பட்டது. உண்மையில்‌ ஆயிரம்‌ ஆண்டு 
பின்‌ சென்று ஜான்‌ அரசர்‌ கரல இங்கிலாந்துக்கு. 
நான்‌ போனால்‌ கூட, அக்‌ கால மக்களும்‌ என்னைப்‌ 
பழய பஞ்சடைந்த கருகாடகப்‌ பேர்வழி என்று 


தபு Pa ra 


உலக வரலாறு, நில இயல்‌ செய்திகள்‌, தற்‌: 
கால்‌ அரசியல்‌ சூழ்‌ நிலை ஆதிய ஏத்துறை பற்றியும்‌ 
எதுவும்‌ எனக்குத்‌ தெரியாது. தற்கால அறிவு: 
தூல்களைப்‌ பற்றியோ கடுகுவறுக்கும்‌ அளவு 
அறிவு கூட என்னிடம்‌ காணமுடியாது. வானூலில்‌ 
உள்ள என்‌ ௮அறிவைக்கொண்டு வான த்தில்‌: 
 ஞாயிற்றையும்‌ திங்களையும்‌ தீவிர வேறு எந்த ஒளிப்‌ 
| LF) ழம்பையும்‌ நான்‌ அடையாளம்‌ தெரிந்து கூற: 
| டிப்பர்‌ ன. பண்டைக்‌ காலப்‌ புலமைச்‌ சிறப்புடைய 


* முதனூல்‌ தலைப்பு அக்கால இக்கால ஆசிரியர்‌ (The Old 
& the New School master) என்பது. ஆறுபோல்‌. வளைந்து: 
நெளிந்து செல்லும்‌ இக்‌ கட்டுரையின்‌ கடைசித்‌ திருப்பத்திற்‌ 
கண்ட ட்ட கறி இங்கே தலைப்பாகத்‌ ப்ள A, 





அசிரியரும்‌ மாணவரும்‌ 65 


இலக்சீன்‌, .. கிரிக்கு  மொழிகளோ, இக்கால 
Coal I Gh a, ஜெர்மன்‌ இத்தாலியன்‌ முதலிய மொழி 
களோ எதையும்‌ நான்‌ அறியமாட்டேன்‌. சுருங்கச்‌ 
சொன்னால்‌ ஒரு முதல்‌ வகுப்புப்‌ பள்ளிப்‌ பையனுக்‌ 
GS தெரிவது கூட எனக்குத்‌ தெரியாது. 


நாகரிகத்தின்‌ அறிகுறி பொது: அறிவு என்‌ 
அம்‌, அதனை ஒருவர்‌. உரையாடல்‌. திறத்தில்‌ காண 
லாம்‌ என்னும்‌ கருதப்படும்‌ இக்கானில்‌, என்‌ போன்‌ 
றவர்‌ நிலை சிக்கலானது. .. நூலில்லாமல்‌ ஊசியை 
மட்டும்‌ வைத்துக்‌ கொண்டு தைக்கச்‌. செல்லுபவர்‌, 
தைககைக்‌ கொடுக்கும்‌ ஆடையிலிருந்து தைப்பதற் 
கான்‌ நூல்‌ எடுக்க எண்ணுவதபோல்‌, பேசு பவரிட 
மிருந்தே என்‌ போன்ற்வர்‌ பேசுவதற்கான. கருத 
HES எடுத்துக்கொள்ள . வேண்டியதா மிருக 
Ama. இவ்வளவு குறைந்த சரக்கை வைத்துக்‌ 
கொண்டு அல்லது சரக்கே. இல்லாமல்‌. நான்‌ எப்படி. 
உலக வாணிகம்‌ நடத்துகிறேன்‌. என்று அடிக்கடி 
எனக்கே வியப்பா யிருக்கும்‌. ஆனால்‌ பலர்‌ கூடு 
.மிடங்களில்‌ தனி அறிவில்லாமலே குறை யறிவுடை 
யவர்‌ தம்‌ குறை யறிந்து கொண்டு. தம்‌ திறமை 
மின்மையை மறைத்துக்‌ கொள்ளக்கூடும்‌. இருவ 
ராக அகப்பட்டுக்‌ கொண்டால்தான்‌ இவ்வகையில்‌ I 
இக்கட்டு மிகுதி. உடனிருப்பவர்‌ நல்ல அனுபவ 
அறிவுடையவரா யிருந்து விட்டால்‌, .. கால்‌ மணி 
கேரம்‌ போக்குவதற்குக்‌ கூட எனக்கு நடுக்கமா 
யிருக்கும்‌. இத்தகைய தறுவாய்களில்‌. அடிக்கடி 
ஈலியாவின்‌' சாயம்‌ வெளுத்துப்‌ போகும்‌ நிலைமை 
ஏ ற்படுவ அண்டு. லக வ்‌ ற்ப ஒரு | 
நிகழ்ச்சி இத்தகையது. 
ர oy) e, -கெவுணியிலிருக்து . சா.. லிகா செல்‌ 
அகையில்‌ ஒரு | நாள்‌ இடை சிறுத்தங்களுள்‌ ஒன்‌. 

த 





66 ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 


றில்‌ ஒரு இளைஞனுடன்‌ ஒரு நாணய . மிக்க மனிதர்‌ 
வண்டியிலேறினார்‌. இளைஞன்‌ கடைந்தெடுத்த சிலை 
போலக்‌ கட்டழகும்‌ வனப்பும்‌ உடையவனா யிரும்‌ 
தான்‌. அவன்‌ அம்‌ மனிதரிடம்‌ நடந்து கொள்வ 
தைப்‌ பார்ததால்‌, அவன்‌ வேலையாள்‌ போலவு 
மில்லை. கணக்கரைப்‌ போலவும்‌ இல்லை. மகனைப்‌ 
போலவும்‌ இல்லை. அதே சமயம்‌ இவ்வெல்லாத்‌ 
தன்மைகளும்‌ ஒரு சிறிது கலந்தே காணப்பட்டன. 


இச்‌ சுவை மிக்க உறவு யாதா யிருக்கக்கூடும்‌ என்ற 
- இந்தனையிலாழ்ததிருக்கும்‌ சமயம்‌, இளைஞன்‌ அவரிட 
மிருந்து ஏதோ ஆணை பெற்று வணக்கம்‌ செய்து 


அகன்றான்‌. வண்டியும்‌ புறப்பட்டு விட்டது. 
அப்போது தான்‌, நான்‌ அம்மனிதருடன்‌ தணி 
யாக. அகப்பட்டுக்‌ கொண்டிருப்பதும்‌, Cus தீர 
வேண்டும்‌ நிலை ஏற்பட்டிருப்பதும்‌ எனக்குத்‌ தெரிய 
வந்தது. எவ்வளவு நேரம்‌ இப்படிக்‌ கழிக்க . 


வேண்டுமோ, எப்படிக்‌, கழிக்கப்‌ போகிறோமோ 
என்ற சிந்தனையில்‌, சிறிது மேரம்‌ வாளா. இருக 


தேன்‌. ஆனால்‌ அம்மனிதர்‌ சிறிதும்‌ தயங்காமல்‌ 


தாமே பேச்சைத்‌ தொடங்கு, மள மளவென்று தம்‌ 
கருத்துக்கள்‌ பலவற்றை என்‌ மறுமொழியை எதிர்‌ 


பாராமலே அளம்ததுடன்‌ y அடிக்கடி என்‌ கருத்துக்‌ 
களையும்‌ உசாவியறிய முற்படலானார்‌. | | 

வண்டிக்‌ கட்டண ததிலிரும்து தொடங்கி வண்டி. 
ஓட்டிகளின்‌ நடை உடைகுணங்கள்‌, போட்டி 
வண்டிகள்‌. ஏ ற்பட்டதால்‌ வந்துள்ள விளைவுகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றி முதலில்‌ தாமாகப்‌: பல 
கருத்துக்களை வெளியிட்டபின்‌; அவர்‌. திடுமென 
ஒரு "கேள்வி கேட்டு , விட்டார்‌ ௯௪... பண்ணைய 


டுள்ள கால்‌ கடைப்‌ பரிசுக்‌ காட்சியைப்‌ பாரத 
..தீர்களா என்று! நான்‌ பார்த்ததில்லை என்றவுடன்‌. 


f n 
ச்‌ 
மக்கி 





ஆசிரியரும்‌ மாணவரும்‌ ஏர. 


அவர்‌. வியப்படைந்து, பின்‌ அதைத்‌. தாம்‌ 
அப்போ அதான்‌ பார்த்து வருவதாகக்‌ கூறினார்‌. 
அத்துடன்‌ அவர்‌ அதனை வருணித்து அத்தகைய 
ஒரு திட்டம்‌ ஏற்பட்டிருப்ப அ சமூகத்துக்கு எவ்வளவு 
நலம்‌ விளைவிப்பதாகும்‌ என்பதுபற்றி ஒரு சொறி 
பொழிவு ஆற்றிக்‌ தீர்த்தார்‌... அதற்குள்‌ Br... 
கெவுனியண்டை சில துகிற்‌ கடைகள்‌. இருப்பது 
கண்ணிற்படவே, சில ஆண்டுகளுக்கு முன்‌ புதிதாக 
வந்துள்ள பருத்தியாடைகள்‌ பற்றியும்‌, அவற்றின்‌ 
நேர்மை. மலிவு ஆயெவைகள்‌. பற்றியும்‌, வெப்ப 
மான. நாடுகளில்‌ இவற்றையே மனிதர்‌ பொதுப்‌ 
படையாக அணிவது பற்றியும்‌, இசசார்பில்‌ வரு! 
காலத்தில்‌ பிரிட்டனுக்கு ௦ ஏற்பட விருக்கும்‌ ஏற்று 
மதி வாணிக வாய்ப்புக்கள்‌ பற்றியும்‌, இப்‌ புதிய 
மூலப்‌ பொருளால்‌ * உலகில்‌ ஏற்பட்டுள்ள. புரட்சி 
பற்றியும்‌ விரித்துரைத்தார்‌. இறுதியில்‌ அவர்‌ ஒரு 
“இந்திய? வாணிக முதலாளியோ என்று நான்‌ 
யப்படும்‌ அளவுக்கு அவர்‌ இந்தியாவின்‌ தொழில்‌ 
கிலைமை, வர்த்தக நிலைமை ஆயெவைப்‌ பற்றிய 
ஆராய்ச்சிகளில்‌ இறங்கினார்‌. 

-Quri யார்‌? இவருக்கு இவை எல்லாம்‌ எப்படித்‌ 
தெரியும்‌? இவ்வளவு உலக. அறிவுடைய இவர்‌. 
.இந்தாட்டில்‌. ஒரு மந்திரியா யிருக்கக்‌ கூடுமே? . 
 அப்படிபட்டவர்‌ இங்கனம்‌ பொது மக்கள்‌ பயணஞ்்‌ 
“செய்யும்‌ வண்டியில்‌ வருவானேன்‌ ? இவ்வாறெல்‌: 
லாம்‌ நினைத்துக்கொண்டே கான்‌ பேசாது கேட்டுக்‌ 
ee தன்‌: 

“பருத்தி. மேனாட்டினருக்கு. 18-ம்‌ தூற்றுண்டிறுதியில்‌ 
புதிது. அதன்‌ வாணிகத்தாலும்‌ புதிய இயந்திர நெசவு முறை 
யாலுமெ தொழிற்‌ புரட்சி ஏற்ப்ட்டது, 'சிறிது காலத்துக்குப்‌ 
பின்‌ இதன்‌ பயனாக பிரிட்டன்‌ உலகின்‌ முதல்‌ வாணிக வல்லர 
அரக T நறு தொடங்கிற்று. 





68 அசிரியரும்‌ மாணவரும்‌ 


இப்‌ : பேச்சு முழுவதும்‌ முடிவதற்குள்‌ அவர்‌ 
இன்னும்‌ திடுக்கிட வைக்கத்‌ தக்க மற்றொரு கேள்வி 
கேட்டார்‌. “லண்டனில்‌ சில்லறை வர்த்தகர்களின்‌ 
கடைச்‌ சாவடிகளிலிருக்து வரும்‌ மொத்த வாடகை 
எவ்வளவு இருக்கும்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரி. 
யுமா?” என்பதே அக்கேள்வி ! இதை யெல்லாம்‌ 
அறிய என்னை அவர்‌ லண்டன்‌ நகர. முதல்வ 
ரென்று நினைத்தாரோ, என்னவோ? அச்ச 
Sve பெண்களிடையே ஒளிந்து வாழ்ந்தபோது, 
அவன்‌ பெயரென்ன ? ஹெர்க்குலிஸின்‌*% பயணங்‌ 
களிடையே அவன்‌ கண்ட அன்னப்பறவைகள்‌ 
என்ன மொழியில்‌, என்ன பாட்டுக்கள்‌ பாடின 2” 
இவைபோன்ற பழங்கால ஆராய்ச்சிக்‌ கேள்விகள்‌: 
கேட்டிருந்தால்‌ கூட, எதையாவது கதை கட்டிக்‌ 
கூறி யிருக்கலாம்‌. ஆனால்‌ திட்ட வட்டமான 
இன்றைய செய்தி விவரங்களை எப்படிக்‌ கூறுவது! 
ஆனால்‌ என்‌ மறு மொழியில்லாத்‌ தயக்கத்தைக்‌ 
கண்டு அவரே. விடையளித்துப்‌ பின்னும்‌ பல 
இக்கால, அக்கால நிலைகளைப்‌ பற்றி ஆராய்ச்‌இயும்‌,. 
ஒப்பீடும்‌ நடத்தினார்‌. . 


வழியில்‌ கண்ட இயற்கைக்‌ காட்சிகளில்‌ அவர்‌ 
கவன ததைச்‌ செலுத்தி, அவருடைய ஆராய்ச்‌ 
களிலிரும்‌ தும்‌, கேள்விகளிலிருக்தும்‌ நான்‌ தப்பா 
Guar n கொண்டிருக்தேன்‌. அப்போது, இறங்க : 
வேண்டிய இடம்‌ வந்துவிட்டதால்‌ அவர்‌, என்னை 
*அச்சிலிஸ்‌ கிரேக்கர்‌ பெருங்‌ .கரவியக்‌ கதைகளில்‌. 
வருணிக்கப்படும்‌ அர்ச்சுன்னை ஒத்த வீரன்‌, பந்தி 
** ஹெொ்க்குலீஸ்‌ கிரேக்கர்‌ பெருப்‌ காவியக்கதைகளில்‌' ; 
_வருணிக்கப்படும்‌ RT அறிவார்ந்த அருஞ்செயல்‌ வீரன்‌. oH 
அவன்‌ வீரத்தில்‌ வீமனையும்‌, (WTAE Daher கண்ணனையும்‌, ; ] 
' காதல்‌ வீரவாழ்வில்‌ ஈளனையும்‌ நினைவூட்டத்தக்கவன்‌. ' E 





- 7 
அ 
[1 அவி 


ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 008 


ஒரு மட்டில்‌ விட்டு விட்டு இறங்கி வணக்கம்‌ செய்து 
சென்றார்‌. ஆனால்‌ இறங்கப்போகும்‌ போது ஒரு 
வழிப்‌ போக்கரிடம்‌ “ இப்பக்கத்தில்‌ கோய்‌ நிலை 
எப்படி? எங்கள்‌ பள்ளியும்‌, பச்கதீதிலுள்ள பல 
பள்ளிகளும்‌ இதற்காக க த a. 
என்று கூறினார்‌. 3 


: இச்சொற்கள்‌ என்‌ உள்ளத்தில்ள்ள பல 
கேள்விகளுக்கு. விடை கூறிவிட்டன. அவர்‌ 
இக்கால ஆசிரியர்களுள்‌ ஒருவர்‌. ஆம்‌! அவருடன்‌ 
அடடவந்து வழிவிட்ட இளைஞன்‌ வேலையாளுமல்லா 
மல்‌, கணக்கனுமல்லாமல்‌, மகனுமல்லாமல்‌ இவர்கள்‌ 
எல்லாரையும்‌ ஒத்திருந்ததன்‌. இரகசியமும்‌ இப்‌ 
போது விளங்கிவிட்டது. அவன்‌ அவர்‌ மாணவன்‌, 
மாணவருள்‌ சற்று மேல்‌  வகுப்பிலுள்ள வயது 
வம்தமாணவன்‌ என்பதும்‌ தெரியலாயிற்று.. ஆசிரி 
யர்‌ என்று தெரியவந்தபின்‌, அவர்‌ கேள்விகளும்‌ 
புரிந்தன . மற்றச்‌ சீமான்கள்‌ போலத்‌ தம்‌ அறிவை 
சுட்டிக்‌ காட்டுவதற்காக அவா்‌ கேள்விகள்‌ கேட்க 
வில்லை; அறிவைப்‌ பெறுவதற்கும்‌, அதனைத்‌ தீட்டி ' 
வளர்ப்பதற்கும்‌ அவர்‌ ஓயாது கையாண்டுவரும்‌ ஒரு 
பொது நடைமுறை அது என்பது விளங்கிற்று. 
இந்நிகழ்ச்சி ஆசிரியர்களைப்பற்றியும்‌ அதி 
லிருந்து இக்கால, அக்கால ஆசிரியர்களின்‌ வேறு 
யாடுகளைப்‌ பற்றியும்‌ GT coor Goor LD L È தூண்டிற்று. 
பண்டைக்கால ஆசிரியர்கள்‌ காலம்செல்லா 
ல. — அவர்கள்‌ இனத்தின்‌ தடமழிந்கு, 
அவர்கள்‌ நிலையகன்று. நாளாகிவிட்டது-௮அவர்‌ 
கள்‌ ஆவிகள்‌. நன்கு ஓய்வு பெறட்டும்‌ ! ஆனால்‌. 
இவ்வுலகில்‌ அவர்கள்‌ வாழ்ந்து காலத்தில்‌ அவர்கள்‌ 
அங்கள்‌ உயர்‌ புலமை மொழிகளான கிரேக்கத்‌ . 





70 ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 


தையும்‌ இலத்தீனையும்‌ கற்பதிலும்‌ கற்பிப்பதிலுமே 
காலமுற்றும்‌ போக்கினர்‌. உலகின்‌ அறிவு 
முழுவதும்‌ அம்மொழிகளில்‌ தான்‌ அடங்கிக்‌ 
. இடக்கின்றன என்பது அவர்கள்‌ அசைக்க 
முடியாத கோட்பாடு. அவற்றுக்குப்‌ புறம்பாக. 
உள்ள எல்லா. அறிவும்‌ -ஜரோப்பியரின்‌' தாட்டு 
மொழிகளான ஆங்கிலம்‌, ஃவிரஞ்சு முதலிய: 
மொழிகளும்‌, . அவற்றிலுள்ள “அற்ப சொற்ப £ 
நூல்களும்‌-- அவர்களுக்கு என்றும்‌ சிறுபிள்ளை 
விளையாட்டுக்களாகவே தோன்றின. அவ்‌ உயர்‌ 
மொழிகளிலும்‌ அவர்கள்‌. தங்கள்‌ வாழ்நாளின்‌ 
பெரும்‌ பகுதியை அவற்றின்‌. இலக்கணத்தைப்‌: 
படிப்பதிலும்‌, அதை மாணவர்‌ தலையிலிடித்தேற்று 
வதிலுமே முழுக்க முழுக்கச்‌ செலவு செய்தனா.. . 
வேற்றுமைகள்‌, வினைத்திரிபுகள்‌, சொற்றொடரிலக்‌ 
கணம்‌, செய்யுளிலக்கணம்‌ ஆகியவற்றின்‌ வாய்பாடு 
கள்‌ தான்‌ அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ தொடக்கததி 
லிருந்து கடைசிவரையுள்ள ஒரே பண. இளமையில்‌. 
_ தாம்‌ உருவேற்றியவற்றை வாழ்வு முழுதும்‌ பிறருக்‌ 
காகத்‌ திருப்பித்‌ திருப்பித்‌ சொல்லி மாணவர்‌ 
தலையில்‌ உருவேற்றினர்‌. இந்த வரய்பாடுகளில்‌' 
லாமல்‌, அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ எதுவுமேயில்லை. 
அக்கால ஆசிரிய உலகத்தின்‌. வாழ்க்கைத்‌: 
தத்துவத்தையும்‌, அது பற்றி அதுகொண்ட 
இறமாப்பையும்‌ காலெட்‌ . இயற்றிய இலக்கண 
வாய்பாட்டு நூலின்‌ முன்‌ னஅரையால்‌ அறியலாம்‌.. | 
“உலக அ௮.றிவனைத்தின்‌ களஞ்சியங்களை உள்ளடக.. 
கிய. செம்மொழிகளின்‌' இலக்கணத்தைக்‌ கற்பது 
எவ்வளவு. இன்‌ றியமையாத்‌ தேவை .. என்பதை... 
எவருக்கும்‌ கூறவேண்டுவதில்லை. ஆனால்‌ கடைகா 
DHE இல்லாத கட்டடம்‌ நீடித்துப்‌ பயன்‌ படாதது 





அசிரியரும்‌ மாணவரும்‌ 71 


பேல, இத கொடக்கத்துறையில்‌ நல்லறுதி ஏற 

படாதவரை உயர கல்வி எனவும்‌ பயன்படா து." 

சட்டத்துறை வாசகங்களைப்‌ போலவும்‌, சமய நூல்‌ 

கின்‌ தெய்விகவாசகங்களைப்‌. போலவும்‌ இவை 

எத்தனை வீறும்‌, தன்னம்பிக்கையும்‌, ஆணவ இ 
மாப்பும்‌. உடையவையாயிருக் கன்‌ றன l 


மேலும்‌ உலகனை ததுக்கும்‌ ஒரே சட்டம்‌ வகுத்‌ த 
. பண்டைக்கால முனிவர்‌ பாணியில்‌, அவர்கள்‌. இவ 
வுறுதியை உலக முழுமைக்கும்‌ பரப்பும்‌ வகையைக்‌ 
காணுங்கள்‌ !  “ இலக்கணங்கள்‌ எத்தனை. எத 
தனை யோ வகையில்‌ இருந்தாலும்‌, ஆசிரியர்‌ மாறு 
பாட்டாலும்‌, பள்ளி மாறுபாட்டாலும்‌ மாணவர்‌ 
இலக்கணப்‌ பயிற்சியின்‌ ஒழுங்கு பாதிக்கப்படாம 
- லிருக்கும்படி, மன்ன பிரான்‌ அரசாங்கத்தார்‌ இவ்‌ 
ஒரே இலக்கண நூலை - எல்லாப்‌ பள்ளிகளிலும்‌ 
இலக்கணப்‌ புத்தகமாக வைத்துள்ளது பொருத்த 
- மானது... எந்த ஆசிரியர்‌ வந்தாலும்‌ போனாலும்‌, 
பள்ளிக்குப்‌ பள்ளியாக, எத்தனை பள்ளி மாறி 
னாலும்‌, மாணவர்கட்கு இதனால்‌ எத்தகைய இடைஞ்‌ 
சலுமில்லா திருக்க வகை. செய்யப்பட்டுள்ளது. 
மாணவன்‌ வேறு எதிலும்‌ கருத்தைச்‌ சிதறடிக்கா 
. மல்‌ தன்‌ பெயர்கள்‌, வினைகள்‌ Giles Doo pe 
கையாளும்‌ திறத்தில்‌ கருத்தைச்‌ செலுத்த முடியும்‌”. 
= தன்‌ பெயர்கள்‌, வினைகள்‌ ! மாணவன்‌ வாழ்க்‌ 
டகையே இந்தப்‌ பெயரிலும்‌ வினையிலும்‌ தான்‌ 
அடங்கிக்‌ கடகசின்றது என்பதை இவ்வாசகங்களை 
விடத்‌ தெளிவாகக்‌ amua தக்கது எதேனும்‌ 
இருக்கமுடியுமா? 
முற்கால ஆசிரியர்‌ தத்துவம்‌ தட இக்கால 
ஆசிரியா்‌ . தீத்துவமோ இதற்கு. நேர்மாறான து. 
அவர்‌. எல்லாவற்றிலும்‌ சிறிது. “ee ட்டர்‌ 





72 ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 


வராய்‌, எல்லாம்‌ அறியவல்ல கடவுளின்‌ ஒரு மேற்‌ 
போக்கான படிவமாயிருக்கவேண்டும்‌. இயங்கியல்‌, 
இயைபியல்‌ . முதலிய இயல்‌ மால்கள்‌, கணக்குத்‌ 
துறைகள்‌, வரலாறு, நில நால்‌, நாட்டின்‌ அரசியல்‌, 
சமயத்துறைகள்‌ எல்லாவற்றிலும்‌ உருப்படியாகக்‌ 
ரி ies அவர்‌ தொட்டிருக்க வேண்டும்‌. ' திரு. 
'ஹார்ட்லிப்‌' பெயருக்குப்‌ படையல்‌ செய்யப்பட்‌ 
டுள்ள கல்வி பற்றிய கட்டுரை மூலம்‌, இப்பரப்பின்‌ 
எல்லையை ஒரளவு காணலாம்‌. | 


« அறிவுத்‌ துறைகளை யெல்லாம்‌ ஆசிரியர்‌ 
முயன்‌ றறிய வேண்டுவது வேறுஎதற்கு மல்ல? 
மாணவர்க்கு அவற்றின்‌ அறிவை ஓரளவு ஊட்டி, 
அவைப்‌ நறிய 'அறிவார்வமும்‌ உண்டு பண்ணுவ 
தாகும்‌ ” என்று அவர்‌ குறிக்கறுர்‌. ஆனால்‌ வியப்‌ 
புக்டமான செய்தி யாதெனில்‌, இத்தனையையும்‌ 
அவர்‌ கற்பிக்க வேண்டியது வகுப்பிலல்ல. வகுப்‌ 
புக்‌ கால்ங்களிலோ; பாடத்தின்‌ பகுதியாகவோ 
கூட அல்ல. வகுப்பிடை நேரத்திலும்‌, வெளியில்‌ 
விளையாட்டு நேரத்திலும்‌, உலாவச்‌ செல்லும்‌ . 
நேரத்திலும்‌, விடுமுறைகளிலுமே. இவை அவரது 
சம்பளததிட்டத்துக்கு உட்படாத செயல்கள்‌. அதே 
சமயம்‌ சம்பள ததிட்டததுக்கு ப et பாடத்‌ 

 இட்டத்தை வகுப்பு கேரங்களுக்குள்ளாகவே அவர்‌ | 
நிறைவேற்றவும்‌ வேண்டும்‌. மாணவர்‌ முன்‌ 
னேற்ற வகையில்‌ இத்திட்டங்கள்‌ முக்கியத்துவம்‌ . 
குறைந்தவையாக, அல்லது முக்கியத்துவம்‌ அற்ற 
வையாகக்‌ : கருதப்பட்டாலும்‌ ஆசிரியர்‌ சம்பளத்‌ 
 இட்டத்திலும்‌, வேலைததிட்டத்திலும்‌ இவை இன்றி 
யமையா முக்கியத்‌ தவம்‌ உடையவை. திட்டத்துக்‌ 
கான வாழ்வு, திட்டததுக்குப்‌ புறம்பாகத்‌ . தன்னு 
ம” ன்‌ ல! e வாழ்வு ஆகிய இவ்விரு 


ipo 





ஆசிரியரும்‌ மாணவரும்‌ [8 


வாழ்வுகளுக்கும்‌ வெளியே ஆசிரியருக்குத்‌ தமக 
கென ஒரு வாழ்வே கிடையாது.” 

ஆசிரியராகத்‌ தம்மை ஒப்படைத்த ஒருவா 
இதனால்‌ தம்‌ வாழ்வையே அதில்‌ பலி கொடுத்தவர்‌ 
ஆகிறார்‌. ௮து முதல்‌ அவர்‌ எது படித்தாலும்‌, இன்‌ : 
னொருவர்‌ மூளையில்‌ அதைச்‌ செலுத்துவது எவ்வா று 
என்‌ ற சிந்தனையுடன்‌ தான்‌ படிக்கவேண்டும்‌. மழை 
வெயில்‌, காற்று, பணி, இயற்கைக்‌ காட்சிகள்‌ எல்லா 
வற்றையும்‌ அவர்‌ கவனிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவற்றின்‌ ' இன்ப நாடியோ, பயனுக்காகவோ 
அல்ல > அவற்றை ஒரு கருவியாக்கி, மாணவருக்கு 
௮ றிவூட்டும்‌ வகைகளைக்‌ காண்பதற்காக! மக்கள்‌ 
வாழ்க்கையில்‌ ஒவ்வொரு செய்தியையும்‌ இந்த 
ஒரே நோக்கோடு . அவர்‌ பார்க்கவேண்டும்‌. இத 
மட்டுமோ? எதைப்‌ பர்த்தாலும்‌ அதை . அவர்‌ 
அனுபவிக்க நேரமில்லை. அது பற்றி என்ன படிப்‌ 
னை கற்பிக்கலாம்‌, அஜன்‌ என்ன முன்னே ற்றங 
கள்‌ செய்வதுபற்றி மாணவர்‌ ER ib coor oils $ தூண்ட 
லாம்‌ என்‌ ற வண்ட ப்‌ அவர்‌ அம்‌ 
அறைப்‌ பார்க்கமுடியும்‌. 


அவா இவ்வாறு வருந்தி, தன்‌ வாழ்க்கையை 
மறந்து, உண்ணாது உறங்காது கற்பதும்‌ கற்பிப்ப 
தும்‌ மாணவர்க்கு இன்பந்தருமோ என்றால்‌, அதுவு 
மில்லை. நாடகம்‌, உலகக்காட்சு, விளையாட்டு ஆகிய. 
வற்றில்‌ அவன்‌ இன்பம்‌ பெறக்கூடும்‌. ஆயினும்‌ 
வேண்டா வெறுப்பாகவோ, நலந்தருவதாக கூறப்‌ 
படினும்‌ கசப்பு மிக்கசாவோ; அல்லது இனிப்புடன்‌ 
கலந்த கசப்பான செய்திகளாகவோ மட்டுமே 
அவர்கள்‌ இப்படிப்பினை களைக்‌ கருதமுடியும்‌. 

விடுமுறை இல்லாமல்‌, ஓய்வு ஒழிவு இல்லாமல்‌, 
 இன்பமில்லாமல்‌ வாழும்‌ மனித வகுப்பு, ஒன்று 





74. ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 


உண்டானால்‌, அது இந்த ஆசிரியர்‌ வகுப்புத்தான்‌ஃ 
ஆசிரியர்‌ சற்று உயர்தர ஆசிரியராயிருக்தால்‌ 
அவருக்கு உயர்‌ குடிப்‌ பையன்‌ எவனாவது விடுமுறை: 
களிலும்‌, ஒய்வு நேரங்களிலும்‌ கூடக்‌ கால்கட்டாக 
விடப்படுகிறான்‌.. அவர்‌ அவனுக்காக உலாவ 
வேண்டும்‌, காட்சிகள்‌, கூட்டங்கள்‌ ஆயெவற்றில்‌ 
கலக்கவேண்டும்‌. எங்கும்‌ எல்லாரும்‌ அச்சிறுவனை. 
ஒட்டி, அவன்‌ ஆளாக வருபவராகவே அவரை: 
எண்ணி நடத்துவர்‌. அவரும்‌ அச்சிறுவனின்‌ 
ஆளரகவே நடந்து கொள்வார்‌. இப்பெருமையில்‌,. 
. தமக்கென ஒரு. தனித்தன்மை உண்டு: என்டா 
தையே அவர்‌ மறந்து போவதும்‌ அரிதன்று. 


ஆசிரியரை மாணவர்‌ வெளித்‌ தோற்றத்தில்‌ 
முற்றிலும்‌ மதிப்பவரே யானாலும்‌, அவர்கள்‌ அன்‌. 
ரட்‌ விருப்புக்கோ அவர்‌ என்றும்‌ உரியவராக. 
முடியாது. ஒருவர்‌ தொண்டின்‌ பெருமையை நினைத்‌ 
தும்‌, மற்றவர்‌ கடமையை நினைத்துமே தம்மிடையே 
உள்ள கூட்டுறவைப்‌ பெொரறுததுக்கொள்கன்‌ றனர்‌... 
ஆசிரியருடன்‌ மிகுதி பழகும்‌ சிறுவர்‌ சிறைப்பட்ட 
வர்‌ நிலையில்‌ இயற்கை வாழ்விழம்தவர்கள்‌ ஆகின்‌ 
றனர்‌. ஏனெனில்‌ தம்மை ஒத்த பிற இளைஞ 
ருடன்‌  கூடியாடும்‌ சுதந்தர த்தையும்‌, மகிழ்ச்சியை 
யும்‌, அதனால்‌ ஏற்படும்‌ உள்‌ உணர்ச்சியையும்‌ 
அவர்கள்‌ இழக்கின்றனர்‌. தம்மினும்‌ உயர்நீதவ 
ருடன்‌ பழகுவதை யாரும்‌ விரும்புவது இயல்பாயி 
னும்‌, தொடர்ந்து அவர்‌ களுடன்‌ வாழ்வதால்‌, அவர்‌ 
கள்‌ இயற்கைத்‌ தன்மை மாறிச்‌ செயற்கையான . 
உள்ள நிலை ஏற்பட்டு விடுகிறது. . 


சிம்மின்‌ மிக்கவருடன்‌ பழகுவது இங்கனம்‌ 
கேடு | 'தருவதானால்‌, தம்மினும்‌ . ரதிக்கு. நிலை 





ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 75. 


யுடையவர்‌ தோழமை எவ்வளவு உள்ளத்தைக்‌ 
குறுக்க: வல்லது என்பதைச்‌ சொல்லவேண்டிய 
இல்லை. ஆசிரியர்கள்‌ எப்போதும்‌ பள்ளிப்‌ 
பாடமும்‌, சிறுவர்‌ கூட்டுறவும்‌ உடையவராயிருப்ப 
தால்‌, அவர்கள்‌. ஒரு வகையில்‌ மற்றெந்த 
_ வகுப்பினரையும்விட உலக வாழ்க்கைக்கு ஒவ்‌ 
வாதவர்களாய்‌ விடுகின்றனர்‌. அவர்கள்‌ குடும்ப, 
சமூக வாழ்வு கூட  இவ்வாசிரியத்‌- தொழிலில்‌ 
பட்டு . அலைக்கழிக்கப்படுகிறது. இதனாலேயே நறு 
குடி மக்கள்‌ கூட்டத்திலும்‌ சரி, பெண்டிர்‌ கலந்துற: 
வாடும்‌ கூட்டத்திலும்‌ சரி, ஓர்‌ ஆசிரியர்‌ இயல்பாக 
யாருடனும்‌ ஊடாட முடிவதில்லை.எதற்கெடுததா லும்‌. 
அவர்‌ தன்‌ படிப்பைக்‌  கொண்டுவராமலிருக்கமாட்‌ 
டார்‌... ஏனென்றால்‌ படிப்பு,  படிப்பித்தல்‌ ஆகிய 
. இருகண்‌ கொண்டன்‌ றி, அவர்‌ எதையும்‌ பார்த்தது 
கிடையாது. Qis இரண்டும்‌ தவிர, அவருக்கு. 
உலகில்‌ எதுவும்‌ தெரியவும்‌ தெரியாது. - யாருடன்‌ 
பே௫னாலும்‌ அவர்‌. ஆசிரியர்‌ தோரணையுடன்‌. மாண 
வருக்கு விளக்கும்‌ முறையிலன்‌ றிப்‌ பேசமுடியாது. 
எதையெடுத்தாலும்‌, ஆராய்ந்து போதிக்கும்‌ ஒரு. 
இயந்திரத்துடன்‌. யாரே நஉண்பராகப்‌ பழக 
முடியும்‌ ! ர 
ஆசிரியருக்குப்‌ பெரும்பாலும்‌ நகைச்சுவையே 
இருப்பதில்லை. இருந்தாலும்‌ அது பாடததிற்குரிய' 
அளவில்தான்‌ இருக்கும்‌. உண்மை நகைச்சுவை 
சமத்துவ அடிப்படையில்‌ மட்டுமே தோன்றும்‌. 
எப்போதும்‌ கடமை,கட்டுப்பாடுஆகியவற்றிலடங்கிய' 
ஆசிரியர்‌ வாழ்வு, தன்னிச்சையாக இயங்கும்‌ மனித 
வாழ்வாகிய உடலில்‌, மரக்‌ கட்டையாலான ஒரு. 
உறுப்புப்போல்‌ இடம்‌ விட்டு இடம்‌  இயங்குமே. 


யல்லாது, இயல்பாக இயங்கமாட்டாது. 





p 


"16 ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 


ஆசிரியர மாணவர்‌ தொடர்பின்‌ தன்மையை 
ஒர்‌ ஆசிரியர்‌ தம்‌ நண்பனுக்கு எழுதிய Sipe 
காணும்‌ கடிதம்‌ நன்கு விளக்குகிறது. அச்‌. நண்ப 
ரின்‌ சிறுவன்‌ : ஆசிரியரிடம்‌ பயின்று பயிற்சி முற்‌ 
அ௮ப்பெற்றுச்‌ சென்றுவிட்டான்‌. இதுபற்றி அவர்‌ 
எழுதுவதாவது: ££ தம்‌ சிறுவனுடன்‌ நான்‌ முற்றி 
அம்‌ நெருங்கிப்‌ பழகவில்லை என்பது அவன்‌ 
கற்றமன்‌ அ. இவ்வகையில்‌ ஆசிரியர்‌ எல்லா ருடைய 
நிலையும்‌ ஒன்றுதான்‌ . அத ஒரே வகையில்‌ இரங்கத்‌ 
தக்க நிலைதான்‌. நாங்கள்‌ எப்போதும்‌ உணர்சி 
யார்வம்‌ மிக்க இளைஞர்களால்‌ சூழப்பட்டு வாழ்‌ 
கிறோம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ உணர்ச்சியார்வத்துக்கு 
நாங்கள்‌ உரியவர்களாகவோ, அதில்‌ பங்கு கொள்‌ 
பவர்களாகவோ என்றும்‌ இருக்க முடியாது. ஆசிரி 
யா மாணவர்‌ தொடர்பே இதனைத்‌ தடைப்படுத்தும்‌ 
தொடர்பு ஆகும்‌. இது தங்கட்கு DADEA SIH 
கூடியதே. தங்கள்‌ நிலைமை கண்டு நாங்கள்‌ பொரு 
அடையத்தான்‌ வேண்டும்‌. 

£ இளைஞன்‌ அன்பில்‌ தந்தைக்குப்‌ பங்கு 
உண்டு. ஆசிரியருக்கு, ஆசிரியராயிருக்கும்வரை, 
கட்டாயமாகக்‌ கிடையாது. ஒரு வேளை நீங்கள்‌ கூறக்‌ 
கூடும்‌, “உங்களிடம்‌ கற்றவர்கள்‌ பிற்கரல்‌ வாழ்க்‌ 
கையில்‌. ஈன்றி யுடைவர்களா ' யிருப்பதில்லையா?” 
என்று. ஏராளம்‌ உண்டு. ஆனால்‌ wor றி, - அன்‌ 
பல்ல. மேலும்‌ இது ஆசிரியர்‌, ஆசிரியராயிருக்த 
நிலை மாறிய பின்தான்‌ டைக்றெது. பள்ளிவிட்ட 
யின்‌ ஆசிரியர்‌ செய்த உதவிக்கு நன்‌ றி செலுத்தும்‌ 
ஆர்வமிக்க இளைஞர்‌, பயிற்சிக்கால. முழுதும்‌ 
தன்னைத்‌ தந்ைதைபோல்‌ பேணிக்‌ கவனித்த ஆசிரி 
யரிடம்‌ ஒரு சிறிதளவு பற்றுதலும்‌ காட்டியிருக்க 
முடியாது. அச்சமும்‌ மதிப்பும்‌ தன்‌ காரியசா தனை 





| ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 11. 


நயமும்தான்‌ . கொண்டிருக்கமுடியும்‌. AA Mus 
தயவை நாடி அவனோ, பெற்றோரோ, ஒரு காள்‌: 
ஓய்வு கொள்வர்‌. ஓய்வு பெற்றால்‌, வீடு சென்று. 
அனைவரும்‌ மகிழ்வடைவர்‌. ஆனால்‌ திரும்பும்‌ நாள்‌ 
அனைவருக்கும்‌ துயரமே தரும்‌. இம்‌ நிலையில்‌ மாண 
வனுக்கு ஆசிரியரிடம்‌ பற்று எப்படி இருக்கக்‌. 
கூடும்‌ ? பள்ளியிடம்‌ வேண்டுமானால்‌ ஒரளவு பற்று 
இருக்க வழி உண்டு. அவ்வப்போது வெளியே வந்து 
பின்‌, தோழராய்‌ உள்ளே தங்கள்‌ சிறை வாழ்வில்‌” 
பங்காளமாய்‌ இருந்த மாணவரை எண்ணி அவர்‌ 
கள பாசங்‌ கொள்ளக்கூடும்‌. பள்ளி. விட்டபின்‌ 
ஆசிரியரைக்‌ காணும்போதும்‌, நன்‌ றி தெரிவிக்கும்‌. 
போதும்‌ அவனுக்கு ஏற்படும்‌ மவிழ்ச்சிக.. ட, இறு 
| பருவஃக்காட்சிகளைக்‌ காணபதனாலும்‌, ஆசிரியருடன்‌ 
சமமாகப்‌ பழகும்‌ வாய்ப்புக்‌ கடைத்ததனாலும்‌ ஏற்‌. 
பட்டதேயன்‌ றி, அன்‌ பினாலன்‌ அ. 


“ இவ்வளவு கூறவானேன்‌ ! மாணவர்கள்‌ 
அன்பைப்‌ பெருமை மட்டுமல்ல, ஆசிரியா்‌ வாம்‌. 
விலே உள்ள வறுமை ! எல்லாருக்கும்‌ உரிய குடும்ப 
்‌. வாழ்வின்பத்தைக்‌ கூட ஒரு ஆசிரியர்‌ இழக்கவே: 
நேரிடுகிறது. என்‌ மனைவியை நான்‌ மணப்பதன்‌ 
முன்‌ அவள்‌ வெறும்‌ * ஆனு ' வாயிரும்தாள்‌. அம்‌: 
போது. நான்‌ அவளிடம்‌ அவள்‌ வருங்கால வாழம்‌ 
வின்‌ வெறுமையை மறைக்காமல்‌ .தெளிவாகக்‌. 
சித்திரித்துக்‌ காட்டியிருந்தேன்‌: எங்கள்‌ ஏழ்மை 
மிக்க வீட்டில்‌ என்‌ தாய்‌ சம்பளமில்லா வேலையா 
ளாய்‌, நாள்‌ . முழுதும்‌ பரபரப்புடன்‌ ஓடி. யாடி. 
வேலைசெய்து, அப்போதுதான்‌. காலமரயிருக்தாள்‌.... 
அவள்‌ பொறுப்பை ஒரு சின்னஞ்‌ சிறு பெண்‌ 
தன்னம்‌ தனியாக எஏற்பகதென்பகதே கடினமான 
காரியம்‌. இது ஒரு மனைவியின்‌ பொறுப்பு. ஆனால்‌: 





18 ஆசிரியரும்‌ மாணவரும்‌ 


இது போதாமல்‌ ஆசிரியர்‌ மனைவியின்‌ பொறுப்புக்‌ 
கள்‌ வேறு என்‌ மனைவிக்கு உண்டு. இவ்வளவையும்‌ 
நான்‌ சித்தரித்த பின்னும்‌, இத்தனையையும்‌ 
காதலுக்காக ஏற்றுத்தான்‌ “ஆனா என்‌ மனைவியா 
னாள்‌. இன்றுவரை அவள்‌ தம்‌ இரு பொறுப்புக்‌ 
களிலும்‌ கான்‌ விரும்பிய குறிக்கோள்‌ வாழ்க்கை — 
யையும்‌ பொய்யாக்குமளவு திறம்பட்டவளாக நடந்து 
வந்துள்ளாள்‌. 


“என்‌ மாணவருக்கு ஆசிரியனென்ற முறை 
யில்‌ நான்‌ செய்த தொண்டைவிட, ஆசிரியர்‌ மனைவி 
என்றவகையில்‌ அவள்‌ நிறைவேற்றிய தொண்டு 
பெரிது. ஆனால்‌ இதனால்‌ நான்‌ இழந்தது மனைவி 
மின்‌ அன்பின்பம்‌. அவள்‌ இழந்தது கணவனின்‌ 
அன்பின்பம்‌. ஏனெனில்‌ அவளுக்கு நான்‌ அவள்‌ 
சிறுவரின்‌ ஆசிரியர்‌ ; எனக்கு அவள்‌ என்‌ மாண 
வரின்‌ பராமரிப்புத்‌ தாய்‌. வேறு வகையான 
சிந்தனை க்கோ, 'பேச்சுக்கோ, வாழ்வுக்கே நேர 
மும்‌ ஆற்றலும்‌ கிடையாது. அவள்‌ இழந்ததை 
அவள்‌ என்னும்‌ எனக்குச்‌ சொல்ல முடியாது. 
ஏனெனில்‌ அதை இழப்பதற்கு ஒப்புக்கொண்டே 
அவள்‌ என்‌ மனைவி என்ற பட்டத்தை ஏற்றாள்‌. 
நானும்‌ ககன்‌ இழக்ததைச்‌ கூறமுடியாது, ஏனெ 
னில்‌ என்‌ காதலுக்காவே அவள்‌ என்னைக்‌ கட்டி. 
கொண்டு, அதைத தானும்‌ இழந்து நானும்‌ இழக்‌ 
கும்படி செய்தாள்‌”. : 


இக்‌ கடிதம்‌ எனது மாற்றாந்‌ தங்கை பிரிட்ஜட்‌ 
ஈலியா மூலம்‌ என்பார்வைக்குக்‌ கொண்டு வரப்‌ 
பட்டது. | ie : Uy : 





(௮ மாயக்‌ குழந்தைகள்‌ | 


கதை டல. குழந்தைகளுக்கு . எவ்வள 
வோ விருப்பம்‌; அதிலும்‌ தங்கள்‌ . பெற்றோர்கள்‌ 

அல்லது முன்னோர்கள்‌, தங்களைப்‌ போல்‌ சிறுவர்‌ 
. இறுமியர்களாயிரும்த காலத்துக்‌ கதைகளென்றுல்‌, 
அவர்கள்‌ ஆர்வத்துக்கு எல்லையே திடையாது ! 
அவர்கள்‌ சின்னஞ்சிறு : கற்பனை. யுள்ளங்கள்‌ 
தங்கள்‌ கால உலகையும்‌, தங்கள்‌ தாய்‌ தந்தையர்‌ 
கால்‌ உலகையும்‌ தாண்டித்‌ தங்கள்‌ தாய்‌ தந்தையா 
களின்‌ தாய்‌ தந்தையர்‌ களுடைய கற்பனை உருவங்‌ 
களுக்கு உயிரும்‌ உணர்வும்‌ கொடுத்து, Ah கற்பனை 
உலகில்‌ ' ஊடாடி மலமும்‌. இத்தகையதோர்‌ . 
ஆர்வத்துடன்‌ தான்‌ என்‌ வாழ்க்கையின்‌ சிறிய 
. ஒளிகளான என்‌ கொஞ்சும்‌ குருவிகள்‌ என்னைச்‌ : 
குழிந்து வந்தமர்ந்து கொண்டு “அப்பா, அப்பா, 
மம்‌ பெரிய வீட்டு ஃவீல்டுப்‌ பாட்டியை உங்களுக்கு 
நேரடியாகத்‌. தெரியுமல்லவா ? அவலைப்‌ பற்றிய 
கதையை இன்று எங்களுக்குச்‌ சொல்லமாட்டீர்‌ 
களா?” என்று கேட்டனர்‌. 


ஃவில்டுப்பாட்டி... வாழ்ந்த ர பட வட்டத்‌ 
துப்‌ பெரிய வீடும்‌, அதைச்‌. F ற்றியிருக்த கோட்‌ 
 டந்துறவுகளும்‌, மனையிடமும்‌ அவர்களுக்கு ஏற்‌ 
கனவே பல தடவை கேட்டுப்‌ பழக்கப்பட்டவை. 
இன்ற அக்‌ குழந்தைகளும்‌ அவர்கள்‌ பெற்றோரும்‌ 
வாழ்க்துவரும்‌. வீட்டைப்‌ பார்க்கிலும்‌ அது எத 
_ தனையோ மடங்கு பெரிது. காட்டுப்புற மெங்கும்‌ . 
பெரியவர்களும்‌ A மியவர்களும்‌ பாடிப்பாடி. உருகும்‌ 
“கானகத்துச்‌ இறு குழந்தைகள்‌ ' என்ற கதைப்‌ 
பாடலில்‌ குறிக்கப்படும்‌ மாளிகை இதுவே என்று 
_ அக்கம்‌ பக்கததவராகள்‌ கூறுவதுண்டு. அதற்‌. 
“கேற்ப அவ்‌ இல்லத்தின்‌ நடுச்கூடத்துச்‌ சுவர்களில்‌ 





60 மாயக்‌ குழந்தைகள்‌ 


அக்‌ கதைப்‌ பாடல்‌ பாடலாகவும்‌, படமாகவும்‌ 
தீட்டப்பட்டிருந்தது. ஆயினும்‌ அந்தக கதை முடி 
வுக்கு வருமுன்‌ WH அச்சுவர்களில்‌ . ஒரிடத்தில்‌ 
திடுமென நின்று விட்டது. ஏனென்றால்‌ பழங்‌ 
காலக்‌ கட்டடங்களின்‌ அருமை பெருமை அறியாத 
எவரோ ஒருவர்‌, இடைக்‌ காலத்தில்‌ அப்‌ பழஞ்‌: 
வரை இடித்துப்‌ பாட்டு மில்லாமல்‌, கதையும்‌ பட 
மும்‌ இல்லாமல்‌, ஒரு அந்த சம்தமற்ற புதுச்‌ சுவரை 
எழுப்பி யிருக்தனர்‌. பாட்டின்‌ அருமை தெரிந்த 
 வர்களுக்குத்‌ தானே, வீட்டின்‌ அருமையும்‌, நாட்‌ 
டீன்‌ அருமையும்‌ தெரியும்‌ £ 

(இவ்விடத்தில்‌ என்‌ செல்வக்‌ குழந்தை ஆலி 
ஸின்‌ கண்களிலிருக்‌ து மெல்லிய கண்டனமும்‌, 9) Dr 
மாப்பும்‌ கலந்த ஓர்‌ ஒளி வீசிற்று. அது ஒரு 
நொடிப்‌ பொழுதுக்குள்‌ மறைந்து விட்டதானாலும்‌, 
அதில்‌ அவள்‌ அன்னையின்‌ பார்வையிலுள்ள பெரு 
மித நகையின்‌ ஒரு சாயல்‌ நிழலாடியதாக எனக 
குத்‌ தோன்‌ நிற்று.) 

வாழ்விலும்‌ தாழ்விலும்‌ ஃவீல்டுப்பாட்டி மக்கள்‌ 
உள்ளத்திலும்‌ தன்‌ வீட்டிலும்‌ தங்கு தடங்கலற்ற 
அரசரட்சியே செய்து வந்தாள்‌. அவ்வீடு உண்‌ 
மையில்‌ அவளுக்கே உரியதாக இல்லாமல்‌, அவள்‌ - 
பொறுப்பிலுள்ளதாக மட்டுமே இருந்ததானாலும்‌, 
அவள்‌ இருக்கும்‌ வரையில்‌ அவள்‌ வாக்கே அவ்வீட்டு' * 
வகையில்‌ கடைசி வாக்காக இருச்தது.அ௮வ்‌ வீட்டுக்கு 
உரிமையுடையவர்களுக்கு அப்‌ பழங்கால வீடு பிடிக்‌ 
காமல்‌, புதிதாக ஒரு வீடு ' கட்டிக்கொண்டு போய 
விட்டார்கள்‌. ஃவீல்டுப்பாட்டி அவர்களிடம்‌ * இந்த 
வீடு யாருக்குச்‌ சொந்தமானாலும்‌, அதைப்பற்றி 
- எனக்குக்‌ கவலையில்லை. இத மக்கள்‌ அன்புக்கும்‌. . 
. ஆர்வத்துக்கும்‌ உரியது. இதில்‌ யாரும்‌ கைவைப்‌ . 





மாயக்‌ குழந்தைகள்‌ Si 


பதை கான்‌. விரும்பவில்லை ”' :: என்றாள்‌. அவள்‌ 
இறக்கும்‌ வரை எவரும்‌ அந்த “வீட்டை எட்டிப்‌ 
பார்க்கவேயில்லை. இடமகன்‌ ௮ பழமைச்‌ சுவை 
யுணர்வின்‌ கோயில்‌ போன்‌ றிருந்த அந்த வீட்டை 
அவள்‌ தன்‌ ஆட்சியிடமாகக்‌ கொண்டு ஆண்டு 
வந்தாள்‌. ஆனால்‌ அவளுக்குப்பின்‌ அவ்‌ வீட்டின்‌ 
பெருமையெல்லாம்‌ குன்‌ றிப்‌ போய்விட்டது. அதன்‌ 
பழங்காலச்‌ சித்திரங்களும்‌, அண்கலை வேலைப்பரட 
மைக்க அண்களும்‌, விட்டங்களும்‌ பிரித்தெடுக்கப்‌ 
பட்டு, வீட்டுக்‌ குரியவரின்‌ புதிய வீட்டினே அழகு 
HOSS அனுப்பப்பட்டன. பாலும்‌ பழமும்‌ தின்னும்‌ 
பலவகைப்‌  பசுங்கிளிகளைக்‌ காடை கவுதரரிக்‌ 
கூண்டுகளில்‌ வைத்தது மாதிரி, அவற்றின்‌ அழகு 
இப்போது கண்களை உறுததுஇன்்‌ றன. 
(இவ்விடத்தில்‌ ஜான்‌ முகத்தில்‌ ஒரு சிறு புன்‌ 
மூறுவல்‌ பூத்தது. “என்ன மடமை இது” என்று 
அவன்‌ எள்ளி ஈகையாடுவது போல்‌ இருந்தது, 
அந்தப்‌ புன்‌ சிரிப்பு). . 
_ லவில்டுப்‌ பாட்டி இறந்தபோது அவள்‌ உட 
லைப்‌. பின்‌ பற்றிப்‌ பல கல்‌ தொலைவுவரைக்கும்‌ 
ஏழை எளியவர்கள்‌ எல்லாரும்‌, .செல்வர்களில்‌ 
கூடப்‌ பலரும்‌, நீர்‌. குணிந்து. கணகளுடன்‌ .. 
மெளனமாகச்‌ சென்றனர்‌. அவள்‌ கடவுளிடத்தில்‌ 
எவ்வளவு . பற்றுவைக்திருக்காளோ, அவ்வளவு 
பற்று அக்கம்பக்கத்து மக்கள்‌ அவளிடம்‌ வைத்‌ 
இருந்தார்கள்‌ என்று சொன்னால்‌ மிகையாகாது. 
அவளும்‌ அவர்களுள்‌ தன்னை வந்தடுத்த எவரிடமும்‌ 
ஆதரவாகப்‌ பேசி அவர்கள்‌ குறைகளைத்‌ தீர்க்கர்ம 
லிருக்ததில்லை. அவள்‌ நல்ல . சமயப்‌ பற்று 
உடையவள்‌. ' ஆனால்‌ அது இக்காலத்திலுள்ள லெ 
'சடுமூஞ்சிக்கா ரர்க்ளின்‌ பகட்டான. சமயப்ப ற்று 


r—6 





82 மாயக்‌ குழந்தைகள்‌ 


அல்ல. அவன்‌ சமயப்பற்றின்‌ வாய்மையை அவள்‌ 
வழிபாட்டமைதியில்‌ மட்டுமன்‌ றி, மக்களிடமும்‌ 
பிள்ளைகளிடமும்‌ அவள்‌ காட்டிய அன்பிலும்‌ — 
காணலாம்‌. இத்துடன்‌ வழிபாட்டுப்‌ பாடல்களும்‌ 
பழய ஏற்பாடு முழுவதும்‌ புதிய ஏற்பாட்டின்‌ பல 
பகுதிகளும்‌ அவளுக்குப்‌ படிக்காமலே மனத்தில்‌. 
படிந்இருந்தன. 

(ஆலிஸின்‌ மெல்விரல்கள்‌ இனகத ததன்‌ புத்த 
- கம்புரட்டுவதுபோலக்‌ கூடிக்‌ கூடி நெகிழ்வுற்றன.) 

ஃபீல்டுப்பாட்டி பிள்ளைகளையும்‌, பிள்ளைகளின்‌ 
பிள்ளை களையும்‌ பெற்று வளர்த்தவளானாலும்‌, - 
அவள்‌ இறுவயதில்‌ அந்தப்‌ பக்கத்திலேயே 
எல்லாப்‌ பெண்களிலும்‌ நல்ல உயரமும்‌, நிமிர்ந்த 
நடையும்‌, நய நாகரிகமும்‌ உடையவளரயிருக்காள்‌. 
குடும்ப நடன விருந்துகளில்‌ எந்தப்‌ பெண்ணும்‌ 
அவளுக்‌ கொப்பாக ABS நுடங்கி ஆடமுடியாது. 
அவள்‌ கால்கள்‌ நிலத்தில்‌ பதியமோ, பதியாதோ 
என்‌ இருக்கும்‌ ! 

(ஆலிஸின்‌ கால்‌ பெரு dice இச்சமயம்‌ 
நிலத்தில்‌ ஊன்‌ றி வட்டமிடத்‌ தொடங்கியிருந்தன . 
கான்‌ அதைச்‌ சற்றுக்‌ கூர்ந்து பார்த்ததும்‌, அது 
இின்அவிட்டது !) 


பிற்காலத்தில்‌ ஒரு கொடிய நோய்‌ வந்து 
அவள்‌ உடல்‌ வனப்பைக்‌ கெடுத்துக்‌ குறுக்கி 
விட்டது. ஆனால்‌ எந்த நோயும்‌ அவள்‌ உள்ளத்‌ 
தின்‌ அழகைக்‌ கெடுக்கவில்லை. அவள்‌ என்னும்‌ 
_ யாரையும்‌ கண்டு சனந்துபேசவோ;, அல்லது எந்த 
- வேலையையும்‌ அடுத்தவரிடம்‌ விட்டு விட்டுச்‌ சோம்பி — 
- . பிருக்கவேர செய்யவில்லை. BT OY மணிதர்‌ நூ. š 
si psta பார்க்கும்‌ a ae ஒருத்தியே à 





மாயக்‌ குழந்தைகள்‌ 88 


எங்கும்‌ சுழன்று சுழன்று சென்று பார்ப்பாள்‌. 
அவள்‌ தன்‌ வகையில்‌ செலவு' செய்தது மிகவும்‌ 
குறைவு. அவள்‌ கைப்பணக்தின்‌ பெரும்பகுதி 
மற்றவர்கள்‌ வகையில்‌ தான்‌ செலவாகும்‌. அவள்‌ 
உள்ளம்‌ . தூய்மையுடையதா. யிருந்ததுபோலவே, 
ஒரு போர்‌ வீரனின்‌ அஞ்சா உறுதியும்‌ உடைய 
தாக இரும்தது. இவ்வளவு பெரிய வீட்டில்‌ முழுக்க 
முழுக்க , வெற்றிடமாகக்‌' டைக்கும்‌ பல . பாரிய 
கூடங்களிடையே, ஒரு அகன்ற அறையில்‌, அவள்‌ - 
அறிதும்‌ அச்சமின்்‌ றித தனியே படுத்து உறங்கி 
வந்தாள்‌. 

.. இதில்‌ அதிசயம்‌ என வென்ன. எல்லாப்‌ 
பழங்கால மனிதர்களையும்‌ பேரலவே, அவளுக்கும்‌ 
ஆவிகள்‌ வகையில்‌ நம்பிக்கையுண்டு. பல இரவு 
களில்‌ நடுச்‌ சாமத்தில்‌ இரு குழந்தைகளின்‌ உருவக 
கள்‌ மாடிப்‌ படிகளில்‌ தவழ்ந்து தவழ்ந்து ஏற, 
- அவள்‌ படுக்கையண்டைவரை வந்து, அவளைப்‌ 
யார்த்துக கொண்டே நிற்குமாம்‌ ! ்‌ இந்த ஆவிகள்‌ 
அறியாச்‌ சிறு குழந்தைகளின்‌ ஆவிகள்‌. அவை 
எவ்விதத்‌ தீங்கும்‌ செய்யமாட்டா * என்னு எண்‌ 
ணிக்‌ கொண்டு, அவள்‌ அப்பிள்ளைகளைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே. அமைதியாகப்‌ படுததிருப்பாளாம்‌ | | 
அனால்‌ இவற்றைக்‌ கேட்ட brar, என்‌ செவிலித்‌ 
தாயுடன்‌ கூடவே படுத்‌ திருந்தால்கூட, அடிக்கடி 
அரை இருட்டில்‌ ஆவி உருவங்களை எண்ணி நடுங்‌ 
காமலிருக்க முடியவில்லை. எனினும்‌ இதுவரை நான்‌ 
அந்தக்‌ குழந்தைகளைப்‌ பார்த்ததே கஇடையாது. 
| (ஜான்‌ கன்‌ கண்களை அகலத்‌ திறந்து; தானும்‌. 
PLITALI பாட்டியைய்‌ே பால்‌ உறுதியாயிருக்க 
“வேண்டும்‌ என்று கருதியதை கான்‌ இச்சமயம்‌. . 
கவனித்தேன்‌]. 





84 | மாயக்‌ குழந்தைகள்‌ 


ஃபில்டுப்‌ பாட்டிக்குத்‌ தன்‌ பேரப்பிள்ளைகள்‌. 
அனைவரிடத்திலும்‌ மிகுந்த அன்பு உண்டு... அந்தப்‌ . 
பெரிய வீட்டில்‌ நாங்கள்‌ எங்கள்‌ மனம்போல 
எவ்வளவு அமர்க்களம்‌ பண்ணினாலும்‌, அவள்‌ — 
புன்‌ முறுவலுடன்‌ பார்த்துக்‌ கொண்டுதான்‌ இரும்‌ 
பாள்‌. என்னைப்‌ பற்றிய வரையில்‌ எப்போது. | 
கோடை விடுமுறை வரும்‌, எப்போது பள்ளியில்லம்‌ | 
விட்டுப்‌ பெரிய வீட்டில்‌ போய்க்‌ களிப்புடனிருக்க ~ 
லாம்‌ என்று தான்‌ கினைத்துக கொண்டிருப்பேன்‌. 


அந்த வீட்டின்‌ வெளிப்புறச்‌ சுவர்களில்‌ — 
உரோமப்‌ பேரரசை ஆண்ட பன்னிரண்டு ஸீஸர்‌ ~ 
களின்‌ படங்களும்‌ வரிசை வரிசையாக வைக்கம்‌ ~ 
பட்டிருந்தன. அவைகளைப்‌ பார்த்துக்கொண்டே . 
கூட நான்‌ ஒரு காள்‌ முழுவதும்‌ போக்கிவிடுவேன்‌. — 


அவ்வீட்டின்‌ அரங்கில்‌ அங்கங்கே சிதலரித்துப்‌ - 
போன பழைய பட்டு. மேற்‌ கட்டிகளும்‌, பொற்ப 
வேலை செய்த, ஆனால்‌ பல இடங்களில்‌ கழிந்து — 
நைந்து: தொங்கிய, அழகிய தூக்கு படரங்களும்‌, 
திரைச்‌ சீலைகளும்‌ இரும்தன. அவற்றைப்‌ பார்தது . 
அவ்வீட்டின்‌ பொங்க ற்கால வாழ்க்கையை நான்‌ . 
மன தீதில்‌ உருவகப்‌ படுததிக்கொள்வேன்‌. ட 
அவ்வப்போது தோட்டங்களில்‌ சுற்றித்‌ ்‌ 
ANECS நான்‌ பொழுது CHESS SER « ஒன்‌ றி i 
ரண்டு தோட்டக்காரரைத்‌ தவிர அங்கே வருபவர்‌ i 
யாருமில்லை. தோட்டக்காரரும்‌ எங்களை எதுவும்‌ — 
சொல்லமாட்டார்கள்‌. தோட்டம்‌ காடாய்‌ வ்‌ 
ருக்ததானாலும்‌, ஆங்காங்குச்‌ சிறிது சிறிது செப்பம்‌ - 
செய்யப்பட்டிருந்தது. சுவர்களில்‌ . கொவ்வைக்‌ | 
கொடியும்‌ பிற கொடிகளும்‌ படர்ந்திருக்கும்‌. up ' 
_றிடையே பழங்கள்‌ பறிப்பாரற்றுப்‌ பழுத்துக்‌ 
ம. தல நான்‌ கு என்‌ அம்‌ ர 





மாயக்‌ குழந்தைகள்‌ ன 85. 


தொட நினை தததில்லை. அப்பழங்களைத்‌ தின்பதி 
னும்‌, அவற்றைச்‌ சுற்றிப்‌ பாலையில்‌ அலேம 
எனக்கு இன்பம்‌ மிகுதி. 

(தந்தையின்‌ பண்பு தன்னிடத்திலும்‌ உண்டு 
என்று காட்டுபவன் போல, ஹான்‌, எனக்குத்‌ 
தெரியாமல்‌ ஆலிஸு டன்‌ பங்கெட்டுததின்ன எடுத்த 
பழங்களை எல்லாம்‌, மீண்டும்‌ தட்டத்திலேயே 
வைத்துவிட்டாள்‌. கதை. கேட்கும்‌ . இன்பததினும்‌ 
அப்பழம்‌ தின்னும்‌ இன்பம்‌ பெரிதல்ல என்று 
அவன்‌ எண்ணியிருக்கவேண்டும்‌.) 

ஃபீல்டுப்‌ பாட்டிக்குப்‌ வப... ea அனை 
வரிடமும்‌ பொதுவாகப்‌ பற்று மிகுதியானாலும்‌, 
அவள்‌ உள்ளத்தில்‌ மிகப்‌ பெரும்பகுதியிடத்தையும்‌ 
பெற்றது. சிற்றப்பா ஜான்‌ இலாதான்‌. ஹான்‌ 
நல்ல அம்தசந்தமான தோரறுறமுடையுவர்‌ . மட்டு 
மல்ல... நல்ல சூட்டிப்பும்‌ F DiS அப்பும்‌ மிக்கவர்‌. 
எங்களிடையே. அவர்‌ தான்‌ முடி மன்னர்‌. 


(ஜான்‌ பெயர்‌ கூறியவுடனே பிள்ளைகளைவிட 
எனக்குக்‌ P கதையில்‌ ஆர்வம்‌ மிகுதியாயி ற்று 
என்பதை நான்‌ உணர்ந்தேன்‌. என்‌ குரல்‌ முன்னி 
லும்‌ சற்று உணர்ச்சியுடன்‌ எழுந்து முழங்கத 
தொடங்கியதையும்‌ கான்‌ கவனித்தேன்‌. குழந்தை 
களோ, என்‌ கதையுணர்ச்சியில்‌ முற்றிலும்‌ ஒன்‌ அ 
பட்டுப்‌ பதுமைகள்‌ போலாய்‌ விட்டனர்‌.) Er 


என்னைப்‌ | Ciena : ஜானுக்கும்‌ பய்‌ 
வீட்டில்‌ ஆர்வம்‌ உண்டு... ஆனால்‌ . என்னைப்போல 
அவர்‌. அதில்‌ அடைபட்டுக்‌: , இடப்பதில்லை. அவர்‌ 
இளமைத்‌ துடிப்பும்‌ வீரமும்‌ அவரை எங்கும்‌ ஓடியா 
டச்‌ செயலாற்றவும்‌, பல அணிக்ரச்‌. செயல்களில்‌ 
ஈடுபடவும்‌. அூண்டிற்று.. | இவ்வட்டாரத்திலுள்ள 





86 மாயக்‌ குழந்தைகள்‌ 


அடக்க முடியாக்‌ குதிரைகள்‌ எல்லாம்‌ அவர்‌ கைக்கு. 
அடங்கி, அவர்‌ துடிப்பின்‌ எதிரொலியாய்‌ இயக: 
கும்‌. வேட்டையரடுவோர்‌ குழுவில்‌ முந்திச்‌ Clear 
வரும்‌, எல்லாருக்கும்‌ பிந்தி வருபவரும்‌. அவரே. 
சிறுமைப்‌ பருவம்‌ முற்றி இளைஞரானபோது, அவர்‌ 
தம்‌ .வனப்பாலும்‌, வீரத்தரலும்‌ எல்லாருடைய 
உள்ளங்களையும்‌ அடிமை கொண்டார்‌. . ஆனால்‌ 
எல்லா உள்ளங்களையும்‌ விட ஃபீல்டுப்‌ பாட்டியின்‌ 
உள்ளத்தில்‌ அவர்‌ அன்பாட்‌்௪ி. செலுத்தினா. 
. இங்ஙனம்‌ எல்லார்‌ நேசமும்‌. அவருக்கு இரும்தும்‌,. 
அவர்‌ அதனால்‌ தலை திரிந்துவிடவும்‌ இல்லை. 


அக்காலத்தில்‌ கான்‌ கால்‌ கொண்டியாய்‌, பிறர்‌ 
புறக்கணிப்புக்கு ஆளாகத்தக்க நிலையில்‌ gama 
வாழும்‌ போக்குடையவனாக இருந்தேன்‌. * ஆனால்‌ 
ஜான்‌ மட்டும்‌ என்னைப்‌ புறக்கணிக்கவில்லை. என்‌ 
ஆட்பழக்க மற்ற நிலையும்‌, கோவின்‌ தொல்லையும்‌ 
சேர்ந்து, : என்னை அடிக்கடி அவரிடம்‌ முரட்டுத்‌. 
தனமாக நடக்கத்‌ தூண்டியதுண்டு. ஆனால்‌ அவா. 
அதை யெல்லாம்‌ பொருட்படுத்துவதில்லை. அவர்‌. 
என்னைவிட ஓரிரண்டு வயதே மூத்தவராயிரும்தா 
லும்‌, . என்‌ . கால்‌ . கோவை நினைத்துத்‌ தீன்‌ 
வேடிக்கை விளையாட்டுக்கள்‌ எல்லாவற்றையும்‌. 
ஒதுக்கி வைத்துவிட்டு, என்னைத்‌ தூக்கிச்‌ சுமந்து 
ரிவர்‌. அந்தோ ! இங்கனம்‌. என உண்மைத்‌: 
தொண்டாற்றிய b நல்லண்ணல்‌ பித்தக்க 
என்னப்‌ போலக்‌ கால்கொண்டவுற்றுத்‌ துன்புற்ற. 
போது, கான்‌ அவரைப்‌ போ Hus அளவு கவனிக்கா 
தவனாகவும்‌, நன்றிகெட்டதனமாய்‌. அவர்‌ மனம்‌ 
Caroma gg பு றக்கணிப்பவனாகவும்‌ இருக்துவிட்‌. 
டேன்‌... உண்மையில்‌ அவர்‌. இறந்தபோது கூட 
கான்‌ அவரது. பிரிவை எளிதில்‌ தாங்கிக்‌ கொள்ள: 





த ச்‌ 
2 ம கதக்‌ TAS. 


மாயக்‌ குழந்தைகள்‌ oT 


முடியும்‌ என்றே நினைத்திருந்தேன்‌. ஆனால்‌ நாட்‌ 
செல்லச்‌ செல்லத்தான்‌; என்னையும்‌ மீறி என்‌. 
உள்ளம்‌ அவரிடம்‌ எவ்வளவு ஈடுபட்டிருந்தது 
என்பது எனக்கு விளங்கலாயிற்று. 

இப்போது என்னிடம்‌ அவரைப்போல்‌ அன்பு 
செலுத்துபவருமில்லை, அவரைப்போல வாது 
செய்து மல்லாடுபவரும்‌ இல்லை. அவரது நேசம்‌ 
இன்று எனக்கு இனிப்பாகவே தோற்றுறெது. 
உள்ளார்ந்த அன்பு காரணமாக அவ்வப்போது 
yor இட்ட போட்டி பூசலும்கூட, இன்று 
எனக்கு மிகவும்‌ இனிப்பாகவே யிருக்கிறது. இன்று 
இப்படிப்பட்ட நல்லின்பத்‌ . தோழனை எண்ணி 
எண்ணி, நான்‌ ஒயாது ஏங்குகிறேன்‌. ' அவர்‌ மட்டும்‌ 
இன்று உயிருடனிருந்து ஒயாமல்‌ சண்டை யிட்டால்‌ 
கூட, என்‌ வாழ்வு இன்‌ ஙிருப்பதைவிட இன்பமா 
மிருக்குமே என்று நான்‌ எண்ணுவதுணடு. உண்மை 
யில்‌ எல்லாருக்கும்‌ இன்பம்‌ நாடிய இற்றப்பா 
ஜானின்‌ ஒரு காலை மருத்துவன்‌ அறுத்தெடுதத 
போது, அக்காலின்‌ அருமை அவருக்கு எவ்வளவு 
தென்பட்டிருக்குமோ . அதைவிட இன்று அவர்‌ 
அருமை எனக்கு ஈன்கு தென்படுகிறது. | 

(இங்கு என்‌ செல்வங்களின்‌ கண்கள்‌ கணித 
தன. அவர்கள்‌ தங்கள்‌ சட்டையில்‌ மாட்டியிருந்த 
கறுப்பு நாடாக்களைச்‌ சுட்டிக்காட்டி நம்‌ ஜான்‌ 
சிற்றப்பாவின்‌ நினைவுக்காகததானே . அப்பா, 
இன்று நாம்‌ கறுப்பு நாடாக்‌ கட்டி யிருக்கிறோம்‌ ' 
என்று கேட்டார்கள்‌. ஆனால்‌ அதே சமயம்‌ அவர்‌ 
. கள்‌ எண்ணம்‌ இன்னும்‌ சற்று அப்பாற்‌ சென்று, 
என்னை அண்ணாந்து பார்த்து, “சிற்றப்பாபற்றிக்‌ 
கூறியது போதுமப்பா. இறந்து போய்விட்ட 
எங்கள்‌ அன்னையைப்‌ பற்றி ஏதாவது கூறுங்கள்‌ ” 





88 மாயக்‌ குழந்தைகள்‌ 


என்றார்கள்‌. சற்று எழுச்சிகுன்‌ நிய, ஆனால்‌ 
Apis உணர்ச்சியுடன்‌ . நான்‌ தொடர்ந்தேன்‌. | 
குழந்தைகள்‌ அறியுமளவுக்கு நான்‌ என்‌ காதற்‌ — 
கதையையும்‌ கட்டுரைததேன்‌). 

உங்கள்‌ அன்னை ஆலிஸ்‌ உடலழகைப்‌ 
போலவே உள்ளத்தின்‌ அழகும்‌ உடையவள்‌. 
அவள்‌ மிகுதியாகப்‌ பேசுவதில்லை. அவள்‌ அடக்க 
மான குணமும்‌ கூச்சமும்‌, அவள்‌ கருத்தை நான்‌ 
நன்கு அறிய நெடுநாள்‌ தடங்கலாயிருக்கன. 
ஆனால்‌ அவள்‌ கண்களில்‌ வீசும்‌ ஒளி 

(என்னால்‌ இதற்கு மேல்‌ பேசமுடியவில்லை. என்‌ 
முன்னிருந்த குழந்தை ஆலிஸின்‌ கண்ணில்‌ அவள்‌ 
அன்ன ஆலிஸின்‌ கண்ணிற்‌ கண்ட அதே ஒளி 
யைக்‌ . கண்டேன்‌. : என்‌ கண்முன்‌ இருப்பது 


குழந்தை ஆலிஸ்தானா, அல்லது அத்த 


என்‌ தலை சுழன்றது. குழந்தை ஆலிஸின்‌ 
கண்ணொளி பரந்து ஒளி வீச வீசக்‌ குழந்தை 
ஆலிஸ்‌ மறைந்து, ஆலிஸின்‌ உருவம்‌ நிழலாடத 
தொடங்கிற்று. - அதனூாடாகக்‌ குழந்தைகளின்‌ 
வடிவம்‌ மெல்ல மெல்ல மங்கத்‌ தொலைவில்‌ பின்னா 
டியே செல்வதுபோலிருந்தது. இறுதியில்‌ அவர்‌ 
களின்‌ இரு சிறு முகங்கள்‌.மட்டுமே தொலைவெளி 
யில்‌ சென்ற, வர்னவிளிம்பில்‌ நின்று, . சற்று 
உற்று நோக்கித்‌ தயங்கி மறைக்தன. அவ்வுருவங்‌ 
கள்‌ எதுவும்‌ என்னிடம்‌ வாய்திறந்து பேசாவிட்டா 
அம்‌, , அவை என்‌ உள்ளத்தின்‌ காதில்‌ தம்‌ உளம்‌ 
திறந்து இச்சொற்களை முழங்கின அதுபோல எனக்‌ 
குதி தோற்றிற்று. “நாங்கள்‌ ஆலிஸின்‌ சிறுவரும்‌ 
அல்ல ; உன்‌ சிறுவரும்‌ அல்ல. மற்றும்‌ ஆலிஸின்‌ 


TAAN வ்‌ 


} + 

` Fė 

NENI, 
has Ver 





; சிறுவர்‌ £ அப்பா”. என்றழைப்பது : “பெர்ட்ர'த்‌ 


pens NS US. EF, 


ஒட்டடைச்‌.செல்வரின்‌ உயர்தனிச்‌ சிறப்பு 69 


தையே. நாங்கள்‌ போலி வடி வங்கள்‌--போலியினும்‌ 
குறைந்த: இயல்பே யுடையவர்கள்‌-- வெறும்‌ கற்‌ 
பனைத்‌ தோற்றங்கள்‌ ! நாங்கள்‌ என்றும்‌ இருந்தவர்‌ 
களுமல்ல, இருப்பவர்களோ, இருக்கப்பேோகிறவர்‌ 
களோ கட அல்ல. இருந்திருக்கக்‌ கூடியவாகள்‌-- 
இருக்க வேண்டும்‌ என்ற அவா- இருந்திருக்கக்‌ 
கூடாதா என்ற ஏக்கம்‌. இருந்திருந்தால்‌. என்ற 
நைப்‌ பெண்ணம்‌ ஆடாக விளைவான ao 
களே நாங்கள்‌. ” 

மாயக்‌ குழந்தைகள்‌ அளித்த விளக்கம்‌ என்‌ 
மாயக்‌ கனத தோற்றத்திற்கு ஒரு முடிவு கட்டியது. 
மெய்யெல்லாம்‌ சுட்டெரிக்கும்‌ கோடைகால உச்சிப்‌ 
போதின்‌. வெப்பத்திடையே, .கொட்டாவி. யிட்டுக்‌ 
கொண்டு நரன்‌ விழித்துக்கொண்டேன்‌. என்‌ 
கனவு வாழ்வுக்கு நோமாஅபட்ட என்‌ மெய்‌ வாழ்வு 
யட்டப்பகலென நாற்புறமும்‌ கண்ண எறித்தது. 
காதலைக்‌ கட்டிவைத்துவிட்டுக்‌ கட்டற்ற செல்வனாக 
நானும்‌, அதேபோலக்‌ கட்டற்ற முது கன்னியாக 
என்‌ இல்லத்தில்‌ வாழ்ந்த என்‌ ஒன்‌ அவிட்ட உடன்‌ 
பிறந்தாள்‌ பிரிட்ஜட்‌ . ஈலியாவும்‌ எங்கள்‌ புத்தக 
அன்பர்களிடையே உட்கார்ம்திருப்பதைக்‌ கண 
டேன்‌. ஜானின்‌ நினைவுக்கும்‌, பண்டைநாள்‌ இள 
மைத்‌ தோழமை கொண்டிருந்த ஆலிஸின்‌ நினைவுக்‌ 
கும்‌ ஒரு நீண்ட வணக்கம்‌ செலுத்தினேன்‌. 
(௯.) ஒட்டடைச்‌ செல்வரின்‌ 

உயர்தனிச்‌ சிறப்பு 


ஒட்டடையடிப்பவரைக்‌ காண்ப்தில்‌. எனக்கு 
ஆர்வம்‌ மிகுதி. அப்பணியாளருள்‌ வயது ' வந்தவ 
ரையோ, முதியோரையோ நான்‌ இங்கே குறிப்பிட 
வில்லை. ஏனெனில்‌ மற்றப்‌ பணித்‌ அனத ருக்‌ 





90 ஒட்டடைச்‌ செல்வரின்‌ உயர்‌ தனிச்‌ சிறப்பு 


கும்‌, அவர்களுக்கும்‌ உள்ள வேறுபாடுகள்‌ அவ்வள 
சிறப்பித்துக்‌ கூறத்தக்கவை என்று கொள்ள 
முடியாத. நான்‌ குறிப்பிடுவது குழந்தைப்‌ பருவ 
அழகு முற்றிலும்‌ மாறுமுன்‌ இவ்‌ ஒட்டடைப்‌ பணி. 
மின்‌ புது அழகு வகையை மேற்கொள்ளும்‌ இளம்‌ 
பணியாளரையே ! குழந்தைப்‌ பருவத்தில்‌ அவர்கள்‌ 
அளையும்‌ ATRAL அவர்கள்‌ தாய்மார்கள்‌ கழுவித்‌ 
துடைத்து, அதன்‌ தடம்‌ முற்றிலும்‌ அகனமுன்‌; இப்‌ 
புதுப்‌ பணியின்‌ சற்றுமாறுபட்ட தும்பு அசிவகை 
அவர்களை அணி செய்துவிடுகிறது. புலர்‌ காலையில்‌ 
கதிரவன்‌ வரவை முன்‌ கூட்டி வரவேற்கக்‌ கூடு 
கணிலிருக்து வெளிப்படும்‌ புட்குலங்கள்‌ போலவே, 
அப்புட்குலங்களுடன்‌ போட்டியிட்டு அவர்கள்‌ 
வெளிவருகின்‌ றனர்‌. அவர்கள்‌ தம்‌ கையில்‌ தம்மி. 
னும்‌ பல மடங்கு நீண்டு, தம்‌ தலை முடியைப்‌ 
போலவே ௫இங்காரமான தூரிகையை உடைய நீண்ட 
சுழிக்‌ கோலுடன்‌ காட்சியளிக்கன்‌ றனர்‌. 


இச்‌ சின்னஞ்‌ சிறு கரி மொட்டுக்கள்‌ 
மாசு ம்றுவற்ற : உள்ளங்களையுடைய இக்‌ ௧௬௫: 
மாணிக்கத்‌ அணுக்குகளிடம்‌--கருவேலங்‌ குச்சி 
ளிடம்‌ என்னால்‌. என்றும்‌ அன்பும்‌ கனிவும்‌ ஆர்வ 
மும்‌ காட்டாமலிருக்க முடிவதில்லை. 
இவர்கள்‌ ஆபிரிக்காவில்‌ பிறவாது நம்‌ நாட்‌ 
டில்‌ ஈம்மிடையே பிறந்த கறுப்பர்கள்‌--வெள்ளைய- 
ராகப்‌ பிறந்தும்‌ கறுப்பராக வாழும்‌ நீகிரோவர்‌. 
கருங்‌ குறனித்‌ தெய்வங்களுக்கு நாம்‌ எடுத்துள்ள 
கருங்கோயிற்‌ கோபுரத்திலேறிப்‌ . பூசை செய்யும்‌: 
கரும்‌ பூசாரிக குஞ்சுகள்‌ இவர்கள்‌. ஆயினும்‌. 
.. இவர்கள்‌ தம்‌ தெய்வப்‌ பிறவியின்‌ உயர்வையும்‌ கும்‌. 
.. தெய்வீகப்‌ பணியின்‌ அருமையையும்‌ சிறிதும்‌ மதி: 
யாதவர்போல, a தாழ்ந்த ஒரினம்போல்‌- 





ஒட்டடைச்‌ செல்வரின்‌ உயர்தனிச்‌ Apiny 91: 


நடந்துகொள்ளும்‌ அழகு ஒரழகுதான்‌ ! காலைப்‌ பணி 
யின்‌ கடிப்பிடையே தலையணியும்‌, மூடாக்கும்‌, காலு 
றையு மின்றி அவர்கள்‌ புறப்படும்‌ காட்சி, அவர்‌ 
களைவிட வயதிலும்‌ ஆடையணியிலும்‌ க சா 
வர்களுக்கு வீரம்‌, பெறுமை, TDD, காலை 
யெழுதல்‌ ஆகிய உயர்‌ குணங்களில்‌ ஒரு படிப்பினை 
கரத்தக்ககே என்று கூறவேண்டும்‌. 
குழந்தைகளாகிய இவர்கள்‌ பணியருமையை 
யும்‌, பெருமையையும்‌ குழ்நதைகள்‌ பார்த்தால்தான்‌ 
- அல்லது குழந்தைகளை. எண்ணிக்கொண்டு பார்த: 
- தால்தான்‌. நன்கு விளங்கும்‌. அவர்கள்‌ வயதில்‌: 
நமக்கெல்லாம்‌ தாய்‌ மடியில்‌ ஏறவும்‌ இறங்கவும்பிறர்‌. 
உதுவிவேண்டும்‌. : ஆனால்‌ அவர்களோ சுவரையும்‌. 
| தானையும்‌ பற்றி, வீட்டு முகடுகளில்‌ ஏறிப்‌ பல்லியும்‌ . 
ஏற அஞ்சும்‌ இருட்டுப்‌ பாழ்ங்குகைகள்‌ போன்ற; 
புகைக்‌ கூண்டுக்குள்‌ சென்று, அதன. மூலம்‌. 
- வானத்தையே எட்டிப்பிடிக்க முயல்கிறார்கள்‌ | | தாய்‌ 
மடியிலிருந்து பிள்ளைகள்‌ விழுந்தால்‌, தாய்‌ பிடித்துக்‌. 
“கொள்ளக்கூடும்‌. இப்‌  பரமழுங்குகைகளில்‌' அவர்‌ 
கள்‌. சறுக்கி விழுந்தால்‌, அவர்களை பிடிக்க யார்‌ 
இருக்கிறார்கள்‌ ? 
| அச்சமில்லா.து இக்‌ குழந்தை வீரர்கள்‌ செல்‌: 
லும்‌ போக்குக்‌ கண்டு குழந்தைகள்‌ யாரும்‌ துணுக்‌: 
குறாமலிருக்கமுடியாது. கீழ்க்‌ குகை கடந்து மேற்‌: 
குகை, வெளிக்‌ குகை கடந்து உட்‌ குகை என்ன 
அடுக்கடுக்காக எத்தனை குகைகளை அவர்கள்‌ கடக்‌ 
இருர்கள்‌ ! பாழும்‌ இருட்டுத்‌ தீவிர வேறு .எதுவு' 
மில்லாத இடத்தில்‌, அவர்கள்‌ கண்‌ தெரிந்து செல்‌: 
வதுதான்‌ எங்கனம்‌ ? ஒவ்வொரு படியிலும்‌ அவர்‌ 
ட கள்‌ போக்கைக்‌ கவனிக்கும்‌ குழந்தைகள்‌, அவர்கள்‌ 
'மறைந்துவிட்டார்கள்‌ ' என்றுதான்‌ . கினைப்பர்‌... 





92 ஓட்டடைச்‌ செல்வரின்‌ உயர்தனிச்‌ சிறப்பு 


ஆனால்‌ தூரிகையின்‌ சல சலப்பு, அவர்கள்‌ இன்‌ 
னும்‌ உயிருடன்‌. உள்ளே இருப்பது பற்றிய 
ஆறுதல்‌ அறிவிப்புத்‌ தருகிறது. சிறிது கூர்ந்து 
கவனித்தபின்‌, இருட்டுடன்‌ இருட்டாக அவர்கள்‌ 
-கந்தலாடைகள்‌ சற்றுத்‌ தெரிகின்றன. ஆனால்‌ 
இந்த உயரத்திலும்‌ அவர்கள்‌ நெடு நேரம்‌ 
நிலையாயிருப்பதில்லை. பேரவாவுடையோர்‌. உயர்‌ 
-விலிரும்‌ அ உயர்வுக்குத தாவுவதுபோல, அராயிரம்‌ 
குவிததோர்‌ பத்து நூறாயிரம்‌ அல்லது கோடி 
குவிக்க விரைவது போல, அவர்கள்‌ மென்மேலும்‌ 
பாழ்ங குகையிலிருந்து அதனினும்‌ இருண்ட பாழ்ங 
குகை, உயரததிணின்றும்‌ அதற்கும்‌ மேற்பட்ட 
உயரம்‌ என மேலேறிச்‌ செல்கின்றனர்‌. வீடு கட்டும்‌ 
கொத்தா புகையேறிச்‌ செல்வதற்குத்‌ தான்‌ புகைப்‌ 
“போக்கி கட்டினர்‌. மனிதர்‌ ஏறுவார்‌ என்றா அ.தி 
அம்‌ குழந்தைகள்‌ ஏறும்‌ என்றுபடிகட்டி வைத்‌ 
துள்ளனர்‌ ! மனிதர்‌ வசதிக்காகவே வீடு கட்டுவதாக 
.இக்கொத்தர்கள்‌ பெருமை கொள்கின்றனர்‌. இப்‌ 
புகைப்‌. போக்கிகளை அமைக்கும்போது மட்டும்‌, . 
இதனைத்‌ தூய்மைப்‌ படுத்த மனிதர்கள்‌ ஏறிக்‌ 
“செல்வர்‌, குழந்தைகள்‌ ஏறிச்‌ செல்லும்‌ என்று 
அவர்கள்‌ ஏனோ நினைத்துப்‌ பார்க்கவில்லை ? 
அல்லது இவர்களை மனிதர்கள்‌ என்னு . அவர்கள்‌ 
-எண்ணவில்லையோ என்னவோ? நாம்‌ மேலே 
, குறிப்பிட்டதுபோல்‌,' அவர்கள்‌ தெய்வப்‌ பிறவிகள்‌ 
என்று அவர்களுக்கும்‌ தெரியும்‌ போலும்‌ ! இல்லா 
-விட்டால்‌ அவாகள்‌ மாடிகளுக்கு வகுத்த ஏணிப்‌ 
: ஸ்டாக்‌. இங்கும்‌ வகுத்திருப்பார்கள்‌. அல்‌ 
லவா 


ஆண்‌ டவன்‌ திருக்கோப்த்தால்‌ உலகமெல்லாம்‌ 
ஊழி வெள்ளத்தில்‌ அழிந்தபோது, அதில்‌ தனி 





ஓட்டடைச்‌ செல்வரின்‌ உயர்தனிச்‌ நெப்பு 98: 


ஒருவனாகத தப்பிய கோவா, 4 இத்திருக்‌ கோபத்‌ 
துக்கு நம்‌ சந்ததியார்‌ எப்படித்‌ தப்பி வாழப்‌. 
போகிறார்களோ 2 என்று கவலை கொண்டானாம்‌ !. 
அதை அறிந்த ஆண்டவன்‌ “ இணி. நாம்‌ இது 
போல்‌ கோபமும்‌ தண்டனையும்‌ தரமாட்டோம்‌... 
இனி ௩ம்‌ திருக்கருனே -தனி உருவுடன்‌ நடமாடும்‌ ??' 
என்று காட்டும்‌ அறிகுறியாக, நேோவாவுங்கு தன்‌ 
வானவில்லாகிய கொடியை arho உயர்த்திக்‌ 
காரட்டினாரென்று விவிலிய அலால்‌ _௮றிகிறோம்‌. 
அதுபோலவே, “இப்பாழ்ங்‌ குகையுட்‌ சென்று: 
இவன்‌ மறைந்தே லத்‌ பா்‌ இன்‌ இவன்‌ 
வெளியே வரப்போவது ஏது.” என்று நாம்‌ Yon 
லும்‌ மனம்‌ முறிவுறும்போது, ‘@Csr’ என்று 
புகைப்‌. போக்கியின்‌ மறுபுறத்தில்‌, வானத்தின்‌ 
வாயில்போன்ற ஒளி வட்டத்தில்‌, நம்‌ கறுப்புத்‌. 
தெய்வத்தின்‌ தூரிகைக்‌ கொடி மேலோங்கி SA 
நமக்கு தம்பிக்கை யளிக்கிறது! மற்ற வெள்ளைக்‌ 
குழந்தைகள்‌ அஞ்சும்‌ என்‌. குகைக்‌ கோபுரத்தில்‌ 
என்‌ கறுப்புச்‌ சின்னங்களை ` பரிபூரணமாக்‌ 
கொண்ட என்‌ கரும்‌ Ge Te முதுகை களுக்கு 
எம்தத தீங்கும்‌ வராமல்‌ தான்‌ காப்பேன்‌ என்று 
புகையிருள்‌ தெய்வம்‌ காட்டும்‌ வானவில்‌ போன்‌ றி 
ருக்கிறது; இத்தாரிகை ! 


6 கையில்‌ ஒரு மரத்தை ஏந்திககொண்டு வரும்‌ 
ஒரு குழந்தை வடிவம்‌ தோற்றமளிக்கிற்து ” என்ற: 
ஒரு நாடகக்‌ குறிப்பு ஷேக்ஸ்பியரின்‌ மாக்பெத்‌ 
நாடகத்தில்‌ காணப்படுகிறது. அது கேட்டு நரம்‌. 
மயிர்க்கூச்‌ செறிகிறோம்‌. ஆனால்‌ இங்கு நாம்‌ அதே. 
உருவத்தை நேரடியாகக்‌ காண்கிறோம்‌. எனினும்‌. 
இங்கு நம்‌. உணர்சி rial sad oe 
நீக்கமும்‌, ஆறுதஅுமே. . 





94 gimi செல்வரின்‌ உயர்‌ தனிச்‌ சிறப்பு 


வாசக அன்பரே, இக்கருங்குலத்‌ திருச்செல்‌ 
வரை நீர்‌ என்றாவது yor காலையில்‌ . எழுந்து 
செல்லும்போது கண்டால்‌, அவருக்குக்‌ கூடிய 
மட்டும்‌ ஒரு கால்‌ தட்டுக்‌ கொடுக்கத தவறாதா்கள்‌. 
உங்களிடம்‌ அரைத்துட்டி ருந்து. அதைக்‌ கொடுத 
Ered, இன்னும்‌ நன்றாயிருக்கும்‌. ஆயிரம்‌ கோயில்‌ 
களுக்குக்‌ கொடுக்கும்‌ : புண்ணியததைவிட இது 
உயர்‌ . புண்ணியமாயிருக்கும்‌- உலகத்தார்‌ கண 
களிலல்லாவிட்டாலும்‌ : கடவுள்‌ கண்களில்‌ நற்‌ 
புண்ணியமே என்‌ பதில்‌ ஐயம்‌ வேண்டாம்‌. குழந்தை 
யுடன்‌ குழந்தையான, உம்‌ சின்னஞ்‌ சிறு தம்பி 
'தங்கையர்‌ போன்ற அவர்கள்‌, கடும்பனியில்‌ பரல்‌ 
கற்கள்‌ ' குதிங்காலில்‌ - குத்திக்‌ கொப்புளங்கள்‌ 
எழுந்து வேதனைதரக்‌ கதறிக்கொண்டு வருவதா 
மிருந்தால்‌—இக்காட்‌கி காணற்‌ 'கரியதல்ல-உம்‌ 
இரக்க உணர்ச்சிக்கும்‌, உம்‌ சட்டைப்‌ பையின்‌ 
.அட்டுக்கும்‌ அது: இன்னும்‌ சற்று மிகுதியான 
'சோதனயாகக்‌ கூட அமையலாம்‌! : இங்கே 
கொடுப்பவன்‌ அங்கே பதிற்றிரட்டி பெறுவான்‌ ” 
என்பதில்‌ உமக்கு . நம்பிக்கையில்லாதிருந்தால்‌ 
கூட, இங்கே கொடுப்பதால்‌ இக்காட்சியைச்‌ 
சிறிது மறக்கலாம்‌ ” என்பதற்காகவாவது, பையி 
அள்ளதை யெல்லாம்‌ கொட்டிக்‌ கொடுங்கள்‌. 
ஆனால்‌ உங்கள்‌ கையில்‌ ஒன்றுமில்லாமல்‌ போய்‌ 
விட்டாலே, உங்கள்‌ மனத்துன்பம்‌ அவர்கள்‌ 
ுன்பத்துக்குத்‌. அணையாகவாவது செல்லட்டும்‌-- 
அவ்வளவு தான்‌ ! அன்பத்தைத்‌ தணிக்கப்‌ பணம்‌ 
'ஒரு சிறிதே. உதவும்‌ ;- துன்பத்துக்கு ஆறுதல்‌ 
தருவதில்‌ . அன்பததைவிடச்‌ இறந்தது வேறு 
எதுவும்‌ கிடையாது. 
OL மனிதர்‌ இன்பத்தில்‌ மகிழ்வார்கள்‌ : துன்பத்‌ 
BO துயருறுவராகள்‌. துன்பத்தைக்‌ காண்பதுகூட 





ஒட்டடைச்‌ கெவின்‌ உயர்‌ தனிச்‌ பறப்பு 95 


மனிதருக்குத்‌ துயரந்தான்‌. ஆகவே ` இக்கருங 
குழம்தைகளைக்‌' கண்டு - மனது துன்பமடைவது 
நமக்கு இயல்பே. ஆனால்‌ “காணும்‌ நமக்கு இருக்கும்‌ 
இதே துன்பம்‌ அவர்களுக்கும்‌ இருக்கும்‌ ஈம்‌: 
அன்பததைவீ!- அவர்கள்‌ துன்பம்‌ மிருதியாயிருக 
கும்‌ ? என்றெல்லாம்‌ நினைத்துவிட வேண்டாம்‌! நாம்‌ 
இரங்குவது, அவர்களைப்‌ பாரக்கும்‌ நம அன்பத 
தைக்‌ குறைக்கவேயன்‌ றி வேறல்ல! நாம்‌ கொடுக்‌ 
கும்‌ கால்‌ துட்டு அல்லது அரைத துட்டு, ௮ன்றைப்‌ 
பொழுதைக்கு அவர்கடகுச்‌ சிறிது. பயன்படுவது 
உண்மைதான்‌. ஆனால்‌ அதன்‌ பெரும்பயனை 
அடைபவர்கள்‌ அவர்களல்ல, நாம்‌ தான்‌! அவர்‌ 
கள்‌ பல நாளையக்‌. கடுந்‌ துன்பத்தை இது ஒரு 
அறிதும்‌ குறைதீஅவிடாது.. ஆனால்‌ ஒரு நாள்‌ 
கொடுத்தோம்‌ என்ற. எண்ணமே நமக்குப்‌ பல 
நாள்‌ இக்காட்சியை கின்ப்பதால்‌: ஏற்படும்‌ .நம்‌ 
மனச்சான்‌ றின்‌ குத்தல்களைக்‌ குறைத்துவிடும்‌. ஒரு 
காள்‌ காட்சியில்‌ காம்‌ அடையும்‌ துன்பத்தை 
sre ஒரு அன்பமாகக்‌ கொள்பவர்களே யல்ல. 
துன்ப்மே இல்லாத உலகமொன்‌ றிருந்தால்‌, அவ்‌ 
வுலகத்தில்‌ இன்பமே துன்பமாக இருக்கும்‌. அது . 
போலவே இன்பம்‌ இன்ன தென்‌ பதையே அறியா 
தவர்களாய்‌, அன்பத்திலேயே பிறந்து வளர்ந்து, 
அதிலேயே வாழ்நாள்‌ கழிக்கும்‌ நம்‌ புகைக்‌ 
குலத்தவர்களுக்குத்‌ துன்பமே வாழக்கையாகவும்‌, 
வாழ்க்கையின்‌. இன்பமாகவும்‌ பழகிப்‌ பேரய்விட்‌ 
டது. பசியும்‌ உழைப்பும்‌ அவர்களது வாழ்க்கை ; 
கிடைத்தபோது உண்ணும்‌ உணவும்‌, குடிக்கும்‌ 
பச்சைத்‌ தண்ணீரும்‌ அவ்வாழ்வினிடையே ஒரு 
சிறு மாறுதலும்‌, ஒரு சிறு ஆறுதலும்‌ மட்டுமே 
தருவன. எனவே ald நாம்‌ ரப போல; 





96 ஓட்டடைச்‌ செல்வரின்‌ உயர்‌ தனிச்‌ சிறப்பு 


துன்பததிங்‌ துயரமடையவும்‌ அவர்கட்குத்‌ தெரி 

யாது; யாரேனும்‌ உதவி செய்ய முன்‌ வந்தால்‌: ' 
அவர்கள்‌: அதை ஒரு சிறு ஆறுதலாகக்‌ கொள்வ 
தன்றி, நன்றியுணர்ச்சியும்‌ காட்ட அறியமாட்டார்‌ 
கள்‌. அயரார்ந்த அவர்கள்‌ நீண்ட வாழ்க்கைக்‌ 
கனவிடையே, அது அவர்களுக்கு ஒரு இறு: 


கனவு--- அவ்வளவுதான்‌ ! 


மனிதா உணவையும்‌ குடி நீரையும்‌ பசி தீர்ப்‌ 
பதற்கு மட்டும்‌ உட்கொள்ளவில்லை. அவை இன்பத்‌ 
தையும்‌, மன எழுச்சியையும்‌ அவற்றிலிருந்து எதிர்‌ 
பார்க்கின்‌ றனர்‌. ஆனால்‌ ஒட்டடைக்குலம்‌ உணவை 
யும்‌ குடியையும்‌ பசி, விடாய்‌ என்ற வாழ்க்கைப்‌ 
பிணிகளை அவ்வப்போது சிறிது சணித்துவைக்க: 
உதவும்‌ மருந்துகளாகவே கொள்கின்றனர்‌. உண 
வும்‌ குடியும்‌ தருபவர்களிடம்‌ அவர்கள்‌ காட்டும்‌. 
உணர்ச்சியும்‌, மருந்து தரும்‌ தாய்‌ மாரிடம்‌ பிள்ளை 
களுக்கு இருக்கும்‌ உணர்ச்சியிலிருந்து வேறுபடாத: 
தாயிருப்பத இதன்‌ தான்‌. அவாகள்‌ உணவு 
என்று. உட்கொள்வது உண்மையில்‌ நமக்கு, 
மருந்தைவிடக்‌ கசப்பும்‌ வெறுப்பும்‌ ஊட்டக்‌ கூடிய: 
தாகவே இருக்கும்‌. குடி வகையோ நினைத்தால்கட 
நம்க்கு ஓங்கரிப்பாகவே இருக்கக்‌ கூடும்‌. ஆனால்‌: 
அவர்கள்‌. பார்வையில்‌ குடி. ஒரு மாய மருந்து. 
பகலின்‌ கடும்‌ உழைப்பையும்‌ துன்பத்தையும்‌ அது 
இரவில்‌ மறைய செய்கிற. காலைக்‌ கடும்பனியில்‌. 
வேலை தொடங்குவதற்கு, ௮௮ அவர்கட்குத்‌ தெம்‌ 
பளிக்கிறது. ஆனால்‌ இந்த மாய மருந்தைப்‌ பெறு: | 
வதற்கு அவர்களுக்கு. இன்னொரு மாய . மந்திரம்‌: 
தேவையாயிருக்கெது. . நீங்கள்‌ காலையில்‌ அவர்‌ 
களுக்குக்‌ கொடுக்கும்‌ கால்‌ அட்டு அல்லது அரைத்‌ 
அட்டுக்கள்‌ தான்‌ இரண்டாவதாகக்‌ கூறப்பட்ட இம்‌. 





ஒட்டைச்‌ செல்வரின்‌ உயர்‌ தனிச்‌ சிறப்பு | 97 


மாய மந்திரங்கள்‌ ! இவை அவர்கள்‌ வாழ்க்கையை 
, மரற்றிவிடமாட்டா. ஆனால்‌ அன்றைப்‌ பொழுதை. 
மா ற்‌ றிவிடும்‌. அம்மந்திரததின்‌.. மாய ஆற்றல்‌ 
முதல்‌ மாய மருந்தை விற்கும்‌ முச்சந்தி மருத்துவர்‌ 
மன ததை இளகச்‌ செய்து, அவர்கட்கு ஒரு அரைக்‌ 
கோப்பை சூடரீன, கடு வல்‌ ண்ட 
அளிக்கும்படி தூண்டும்‌. | 


தேநீர்‌ என்‌ அவர்கள்‌. கூறுவது நம்‌ லன்‌. 
அள்ள, தேயிலையிலிருந்து நாம்‌ வடிக்கும்‌ நீர்‌ அல்ல. 
தென்‌ அமெரிக்க . நாடுகளிலிருந்து அதனினும்‌ 
அருமையாகக்‌ கண்டெடுத்து அவர்களுக்கென்று 
அனுப்பப்படும்‌ ஒரு புதுமையான மரப்பட்டையே 
அத. : தேயிலை நாவுக்குச்‌ அவையும்‌ மனதுக்குக்‌ 
ளெர்ச்சியும்‌ தரும்‌. இதுவோ a கசப்பும்‌ 
மன இதுக்கு வீறாப்பும்‌ குரும்‌. . உணவுக்கு அடுத்த 
படி. ஒட்டடைக்‌ குடியினர்‌ வாழ்வுக்கு இன்‌ றிய 
மையாதி .தேவையாவதும்‌, உணவைவிட அவர்‌ 
களுக்கு மிகுதி Dew [1 ந. ப்பட்ட இது Pe 
என்ன லாம்‌. 


மக்கள்‌ . உயர்‌: பண்பாட்டையும்‌ உயர்‌ குடிப்‌ : 
(ற ப்பையும்‌ நல்லாடை : யணியிலும்‌, இன்னுரை 
யிலும்‌ செயற்கைப்‌ பகட்டுகளிலுக்கான்‌ பார்க்க 
வேண்டுமென்றால்‌, : ஒட்டடமைக்காரா்‌ குடியை உயர்‌ 
குடி என்னு கூற முடியாதுதான்‌ ! ஆனால்‌ துன்பங்‌ 
கண்டு தளராத உறுதி, பசி நோயும்‌ உடல்‌. அன்ப! 
மும்‌ அன்றி வேறு நோய்‌ அறியா உடல்‌ உம, 
. அழுக்கான சூ ழ்கிலைகளிடையே வாழ்ந்தாலும்‌ உ 
ளத்தில்‌ அழுக்கும்‌ அழுக்கா அம்‌: இல்லாமை ஆய 
f இவை உயர்‌ குடிப்‌ பண்பானால்‌, ஒட்டடைக்‌ குலத்‌. 
| அக்கு ஈடான உயர்‌ குடி எதுவும்‌ இல: என்னலாம்‌." 


Sealy 





98... ஓட்டைச்‌ செல்வரின்‌ உயர்‌ தனிச்‌ சிறப்பு 


ஆனால்‌ உமர குடியாளர்‌ எவருக்கும்‌ இட்டாத உயர்‌ 
குடிப்பண்பு ஒன்று இது திருக்‌ குலததவருக்கு இயற்‌ 
கையாய்‌ அமைந்திருக்கிறது — அவர்கள்‌ பற்கள்‌ 
அவர்கள்‌ உடலிருளையும்‌, பனியிருளையும்‌ இழித்துக்‌ 
கொண்டு ஒளி வீசன்றன. அவர்கள்‌ புறவாழ்வு 
எத்தனை தளர்ச்சி யுற்றிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
உணமையில்‌ ஒரு பழங்கால உயர்‌ குடிப்‌ பிறப்பின்‌ 
மரபுடையவர்‌ என்பதை இவ்வரிய பண்பு நன்கு 
எடுத்துக்காட்டுகிறது. வகைவகையான மறும்‌ 
தூளும்‌ மென்‌ குழம்பும்‌ இட்டுத்‌ தலக்யெம்‌, வெள்ளி 
தங்கப்‌ பூணிட்டும்‌ நம்‌ உயர்‌ குடியாளரின்‌ பற்கள்‌ 
இத இருந்திய உருவம்‌ பெறுவதில்லை ! 
திருக்குலத்தவர்‌ பண்ட உயர்‌ பிறப்பைக்‌ 
காட்டும்‌ இன்னொரு செய்தியையும்‌ என்னால்‌ குறிப்‌ 
பிடாதிருக்க முடியவில்லை. அவ்வப்போது; அண்‌ 
மையில்‌ ஏற்பட்டது போல, உயர்‌ குடியாளர்‌ 
வீட்டில்‌ புகையும்‌ ஒட்டடையும்‌ அடிக்கும்‌ A mar 
கள்‌ எப்படியோ அவ்வீடுகளின்‌ அகன்ற மேல்‌ 
முகட்டுப்‌ பரப்பிடையே காணாமற்போய்‌, இறுதி 
யில்‌ தற்செயலாய்‌ அவர்கள்‌ மெல்லிய, பஞ்சணை 
- களிடையே காணப்படுவதுண்டாம்‌! சிறு வீடுகளில்‌ 
- உழைப்பதைவிட இப்பெரிய வீடுகளில்‌. அவர்‌ 
களுக்கு உழைப்புக்‌ கூடுதல்‌-ஆனால்‌ வருவாயும்‌ 
கூடுதலாகத்தானே இருக்கும்‌! Qe சின்னஞ்‌ 
இறு குழந்கைகள்‌ இச்‌ செல்வச்‌ சீமான்கள்‌ வீடு 
பார்த்தக்‌. களைப்படைவானேன்‌ 2? கனபைப்படைக்‌ 
தாலும்‌, விழுக்காலும்‌ இப்‌ பஞ்சணேகளில்‌ வந்து 
காணப்படுவானேன்‌? இவற்றை அவர்கள்‌ கனவில்‌ 
கண்டதும்‌ கிடையாது, எண்ணுவதும்‌ இடையாதே! 
குல மரபு காரணமான . இயற்கை. உணர்சி 


| ஒன்‌ றன்‌ றி வேறு எதுவும்‌. அவர்களை இந்நிலை 





'தலைநகர்ப்‌ பிச்சைக்காரா ன 


கொள்ள உள்ளார்ந்த தூண்டுதல்‌ கொடுததிரா து. 
கீன்னுணர்வுடைய காலத்தில்‌ அவர்கள்‌ செய்யத்‌ 
துணியாத செயலை, களைத்து உணர்விழந்த சமயத்‌ 
தில்‌ செய்வது இப்பழமரபின்‌ வாசனையாகத்தா 
hes வேண்டும்‌ என்று கூறலாம்‌. : இயற்கைப்‌ 
பழம்‌ பண்பாட்டிலும்‌ பழங்கலையிலும்‌ கருத்துச்‌ 
செலுத்தும்‌ என்‌, போன்ற பழமைப்‌ பற்றாளர்கள்‌ 
உளளதகை இசசின்னஞ்‌ சிறுவர்கள்‌ கணியவைப்‌ 
பதற்கும்‌ இப்பழங குடி மரபே காரணமாயிருக்க 
“வேண்டும்‌ என்று எண்ணுகிறேன்‌. | 


(௧0) தலிநகர்ப்‌ பிச்சைக்காரர்‌ 

ஒழிப்புப்பற்றி ஓர்‌ முறையீடு | 
மக்கள்‌ வாழ்க்கையின்‌ குறைகள்‌ யாவற்றையும்‌ 
அர்திருத்தப்‌ புறப்பட்டுள்ள தற்கால அல்ஸைடி.ஸ்‌ 
கள்‌ கண்ணுக்குத்‌ தலை.நகரின்‌ வாழ்க்கையிலுள்ள 
குறைகளில்‌ . பிச்சைக்காரர்‌ தொல்லையே ஒரு 
பெருங்‌ ě குறையாகத்‌ தோற்றியிருக்கவேண்டும்‌. 
அனெனில்‌ ' அவர்கள்‌ சீர்திருத்த விளக்குமாறு 
'இவ்வொன்றையே தடமில்லாதபடி பெருக்கித்‌ 
தள்ளிவிட முற்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ கந்தை 
களங்கள்‌, பெட்டி படுக்கைகள்‌, கம்பு கால்கள்‌, 
கட்டையால்‌ செய்த கால்‌ கைகள்‌, ஊன்று 
பகால்கள்‌; சுரைக்‌ குடுக்கைகள்‌, நாய்கள்‌ யாவும்‌ 
ஒன்று விடாமல்‌ நகர்‌ எல்லைக்கு வெளியே தள்ளப்‌ 
படுகின்றன--ஒளிந்து தொழில்‌ செய்ய முற்படு 
வோர்‌ ஏழைத்‌ தொழிலகம்‌ என்னும்‌ இடைஞ்சல்‌ 
அறிக்க. வாழ்வுக்கும்‌, சிறைப்‌ பமிற்சிக்‌: கூடம்‌, 
திருததகம்‌ என்னும்‌ இள நரகம்‌ முது நரகங்களுக்‌ 
கம்‌ இரையாக்கப்படுகின்றனர்‌! பிச்சை யெனும்‌ 





100. - தலைநகர்ப்‌ பிச்சைக்காரர்‌ ' 


தெய்வத்தின்‌ திருச்‌ இன்னம்‌. எதுவுமே இன 
இலண்டன்‌ நகர மூலை முடுக்குகளில்‌ கட இடம்‌ 


பெறக்‌ கூடாதாம்‌! 


எந்தச்‌ ஒர்திருத்தத்தையுமே இல்வகையாக 
அடித்து வீசிப்‌ பெருக்க முற்படுவது நன்றாக இல்லை. 
இது பழங்காலச்‌ சமய வெறியர்களின்‌ சமயப்‌ போர்‌ 
“களையே . நின்வூட்டுவதாயிருக்கிறது. இவ்வளவு 
வெறுப்பும்‌ இப்பிச்சைக்காரக்‌ குழு ஒன்‌ Mr b 

்‌ செலுத்தப்படவேண்டியதன்‌' அவசியம்‌ என்ன ? 
நகரின்‌ தோற்றத்தை இது கெடுக்கிறதாம்‌ ! கெடுக 
காதது வேறு என்ன இருக்கிறது? கவனிப்பார்‌ 
அற்ற உயிரற்ற குப்பை கூளங்கள்‌ எத்தனையோ 
இருக்க, உமிருடைய, அதிலும்‌ மனித. உருவுடைய்‌,. 
பிறரை எதிர்பார்த்து, பிறர்‌. நல்லெண்ணத்தை 
எதிர்பார்த்து வாழக்கூடிய இவாகள்‌ மட்டுந்தானா: 
திருத்த முடியாத குப்பை கூளங்கள்‌ ! நகருக்கு 
அவர்கள்‌ தொல்லையாம்‌ ! நகர்‌ என்பது யாரைக்‌ 
குமித்ததோ. தெரியவில்லை. உண்மையில்‌ எந்தத்‌ 
` தனி. மனிதரையும்‌ அவர்கள்‌ தொல்லைப்படுத்துவ 
தாக யாரும்‌ கூறமுடியாது. அவர்கள்‌ - தொழிலே 
தொல்லைப்படுத்தி நடத்த முடியாத தெதொழில்‌--- 
பிறருக்கு நல்லவராக நடந்து, அதிலும்‌ யாவருக்கும்‌ 
நல்லவராக . நடந்து, அவர்கள்‌ நல்லிரக்கத்துடன்‌ 
இடும்‌ பிச்சைக்காசைக்‌ a அவர்கள்‌ 
பிழைக்கவேண்டும்‌ ! | 


நகரின்‌ செல்வ நிலைக்கு அவர்கள்‌ ஓர்‌ இடை 
4j DI என்‌ அம்‌ கூற முடியாது. அவர்கள்‌ நல்‌ வாழ்வு 
டையவராகப்‌ . பார்த்துதான்‌ . கேட்கின்றனர்‌... 
. அதிலும்‌ (நல்லெண்ண முடையவர்தான்‌. கொடுக்‌ 
. கின்றனர்‌. கொடுப்பவர்‌ மலர்ந்த. முகத்துடனும்‌, i 
a சமயம்‌ சற்றுப்‌. Oe See ae 





தலைஈகர்ப்‌ பிச்சைக்காரர்‌ 107 


கான்‌ கொடுபகின்‌ றனர்‌. தனிமனிதரிடம்‌ கேட்டால்‌, 
யணம்‌ கேட்கும்‌ இன ததவருள்‌, பிச்சைக்‌ காரரை 
ஒத்த eae கரா: யு ie இருக்க 
ee 


Geral. கடனைக்‌ னல்‌ கண்டால்‌: 
எவருக்கும்‌ எரிச்சல்தான்‌. கொடுக்க வேண்டியது 
என்பதை அவர்கள்‌. ஒதீதுக்கொள்வர்‌. ஆனால்‌ 
அதனால்‌ கொடுப்பது இனித்துவிடவா செய்கிறது? — 
“உங்கள்‌ நல்வாழ்க்கைக்‌ காகத்தான்‌ சொல்லு 
@C mor. ஒரு வாழ்க்கைக்‌ காப்புச்‌ செய்து கொள்‌ 
ங்கள்‌ !. ஒரு. காப்புக்‌ - & DI மட்டும்‌. எடுத்துக்‌... 
கொள்ளுங்களேன்‌! ” என்று பாலில்‌ பழம்‌ நழுவிய 
ary தேன்‌ சொட்டப்‌ பேசுிறொர்‌, காப்பக ஆட்‌. 
பிடிப்பும்‌ பேராள்‌. அவாகள்‌. தொல்லையிலிருந்து 
எப்படி விலகுவோம்‌ என்‌ MI விழிப்பவர்கள்‌ எத்தனை : 
Gurl! அச்சமயம்‌ வேறு. யாராவது வந்து தங்களை — 
இழுத்துச்‌ சென்று தமக்கு விடுதலை கொடுக்கமாட்‌ — 
டார்களா என்றுதான்‌ அவம்‌ கள்‌ விரும்புவார்கள்‌ ! 


வரி வாங்கும்‌ அயல்‌ பம ar நகரத்தார்‌. 
கடமையைக்‌ Carns Si oor வருஇரூர்‌. அவர்‌ வரவு 
அதனால்‌ இனித்து விடவில்லை. இக்‌ காலப்‌ புதிய 
“அறச்‌ செல்வர்கள்‌ கோயில்‌. கட்ட, இருப்பணி 
செய்ய, ஏழைப்‌ பள்ளிகட்ட என்‌ ஆயிரம்‌ சாக்கிட்டு 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ ஏழைகளல்லர்‌. உயர்ந்த 
- ஆடையணிம்‌. பகட்டுடன்‌ வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நாவில்‌ உலக கலம்‌, மக்கள்‌ முன்னேற்றம்‌, அறச்‌. 
Aios ஆகிய சொற்கள்‌ காரண்டவமாடுகன்‌ றன. 
- அவர்கள்‌: முகத்துக்கு நேரே யாரும்‌ அவர்களைப்‌ 

பொதுப்‌ பணம்‌. தெண்டுபவர்கள்‌ என்று கூற. 
Ja டியாக: A பரிய a con 





102 'தலைககர்ப்‌ பிச்சைக்காரர்‌ 


கள்‌. ஆனால்‌ உள்ளத்தில்‌ அவர்களைக்கண்டு அன்‌ 
சாதவாகள்‌ யார்‌ ? 

பிச்சைக்கார. இனம்‌ இவற்றை . மெல்லாம்‌ 
பார்க்க, எவருக்கும்‌ எந்தத்‌ தொல்லையும்செய்யா த: 
ஒரே இனம்‌ என்று கூறலாம்‌. அவர்கள்‌ போ 
என்றால்‌. போகவேண்டியவர்கள்‌. அவர்களிடம்‌. 
உள்ள ஒரே கருவி, பார்ப்போர்‌ ஐயோ Cure 
டும்‌” என்னு கூறவைக்கும்‌ ஒரு இரக்கக்‌ தூண்டு: 
தல்‌ மட்டுமே! 

நகரின்‌ பொது உடல்‌ நலம்‌, தூய்மை ஆகிய: 
வற்றை அவர்கள்‌ கெடுக்கிறாக ளென்று கூறப்‌ 
படுகிறது. இது ஒரளவு உணமையாயிருக்கக்‌ 
கூடும்‌. ஆனால்‌ ஊன்றிப்‌ பார்த்தால்‌ அவர்கள்‌! 
பிறரைவிட . அழுக்குடையவர்கள் தான்‌, ஆனாலும்‌. 
பிறரைவிட அழுக்குப்‌ பண்ணுகிறவர்கள்‌ என்று 
கூறமுடியாது. அவர்கள்‌ அழுக்காக்குவதை விட, 
அழுக்குப்‌ போக்குவது மிகுதி என்று கூடக்‌ கூறு 
லாம்‌. குப்பையைக்‌ கிண்டி அவர்கள்‌ தமக்கு வேண்‌ 
டியவற்றை எடுப்பர்‌. அவர்கள்‌ குப்பை உண்டு: 
பண்ணுவதில்லை. காக்கைகளைப்‌ யேோல எங்கு. 
மிருக்கும்‌ கநதலைச்‌ சருட்டிக்கட்டி, or HOS யொருள்‌ 
களை வாரி எடுத்து வாழ்வு நடத்துபவர்கள்‌ அவர்‌ 
கள்‌. பொது இடத்திலும்‌ பிறர்‌: இடத்திலும்‌ 
வாழும்‌ இவர்கள்‌ தாம்‌ அழுக்காயிருப்பார்களே 
தவிர, இடத்தை அழுக்குப்‌ பண்ணச்‌ துணியமாம்‌ 
டார்கள்‌. பண்ணினாலும்‌ பிறர்யேோல, தம்‌ உரிமை 
அது, எல்லாம்‌ தமக்குத்‌ தெரியும்‌ என்று கூறமாம்‌ 
டார்கள்‌. பிறர்‌ கண்டிப்புக்குப்‌! பணியும்‌ அவர்கள்‌ 
இவ்வமுக்கை யாரேனும்‌ கடியமுன்வந்தால்‌, முதன்‌ 
மையாகது திருந்தக்‌ கூடியவர்களே. பிச்சைக்கார 
LT VOOM S மற்றவாகளிடையே-ஏழைகளிலும்‌ பணக 





Jra டகெசைக்காரா்‌ 103 


காரரிலும்‌ இதனை எத்தனை பேர்‌ செய்வர்‌ ? 
செய்யாமல்‌ ஒருவருக்‌ கொருவர்‌ பூசலிடுபவர்‌, வழக்‌ 
காடுபவர்தான்‌ மிகுதி! நகருக்குள்‌ ஒரு தொழிற்‌ 
சாலை, ஒரு பொதுச்‌ சிறு நீர்க்‌ கிடங்கு, பொதுக்‌ 
கழிவுநீர்க்‌ தொட்டி ஆயெவை பற்றி எத்தனை 
முறையிடுகள்‌ வருகின்றன. இவற்றுள்‌ செல்வா, 
செல்வாக்குடையவர்‌ செய்யும்‌... அமீதிகள்‌ திருத்த 
முடியாதவை, திருக்க எண்ணப்‌ படாதவையாகவும்‌ 
உள்ளன. இவற்றை யெல்லாம்‌ விட்டு, இப்பஞ்சை — 
ஏழைகள்‌ மீது மட்டுத்தானா பாய வேண்டும்‌ ? 


மணித வகுப்பின்‌ ஒழுக்க நிலைக்கும்‌, மன 
மகிழ்ச்சிக்கும்‌, இரவலர்‌ குழு ஊறு செய்கிறது 
என்று உறப்படலாம்‌.. பிச்சைக்காரன்‌ தோற்றத்‌ 
தைக்‌ காண்பதோ, அவன்‌ துன்பத்தைக்‌ கண்டு 
உதவுவதோ மகிழ்ச்சிக்குரிய செயல்‌ அல்ல. ஆனால்‌ 
மனித வாழ்க்கையில்‌ மகிழ்ச்சிக்குரிய செய்திகள்‌ 
மிகக்‌ குறைவாகவே இருக்க முடியும்‌. மகிழ்ச்சிக்‌ 
குரிய செயல்களைப்‌ பெருக்கத்தான்‌ யாவரும்‌ முயலு 
வர்‌. : ஆனால்‌ ஒழுக்கக்‌ கேடு, மனக்கசப்புத தரும்‌. 
செய்திகளில்‌ பிச்சைக்காரர்‌ வாழ்வு முதலிடம்‌ 
பெறத தக்கதுமன்று, முன்‌ இடம்‌ பெறத்தக்க தும்‌ 
அன்று. இவர்கள்‌ மனிதா பொது வாழ்வை ஒட்‌ 
டாது தனி வாழ்வு வாழ்பவர்கள்‌. மனித வாழ்வில்‌ 
இயல்பாயுள்ள ஒழுக்கக்‌ கேடன்‌ றி அவர்கள்‌ எதை 
யும்‌ புகுத்திவிடும்‌ நிலையிலோ, தம்‌ செல்வாக்கால்‌ 
பரப்பும்‌ நிலையிலோ எங்கும்‌ இல்லை. அவர்களுடன்‌ 
சேர்ந்து எவரும்‌ குடி முதலிய எப்பழக்கமூம்‌ 
கொண்டுவிட முடியாது. ஏனெனில்‌ அவர்களுடன்‌ 
எவரும்‌ பமகமாட்டார்கள்‌. மனக்கசப்பை எடுத்‌ 
Weel : கொண்டாலும்‌ அவர்களைக்‌ கண்டு எவரும்‌ 
நர! தத்தா AS ட கொள்ள Recta 





104 o BOBET பிச்சைக்காரர்‌ 


“உண்மையில்‌ பலர்‌ அவர்கள்‌ துன்பம்‌ கண்டு, தம்‌ 
துன்பத்தை மறக்கன்றனர்‌. அவர்களுக்குக்‌ காசு. 
- கொடுப்பவர்கள்‌ HLS தாமாக விரும்பிக்‌ 
கெடுத்து, . கொடுப்பதால்‌. ஒரளவு ஆறுதலும்‌ | 
அடைகின்‌ றனர்‌. பிச்சைக்காரர்‌ இனம்‌ ஒன்றைத்‌. 
தான்‌ எவரும்‌ கண்டு பொருமைப்‌ படவே, பழிக்‌. 
கவே. முற்படுவதில்லை-—பழித்தா அம்‌ எதிர்‌ பழி . 
கூறவோ புண்படவோ கூடச்‌ செய்யாத வு்‌ 
இவ்வகுப்பு ஒன்‌ அதான்‌ | 


: பிச்சைக்காரரைப்‌ பார்ப்பது, க 
பற்றி எண்ணுவது, . மனிதர்‌ மகிழ்ச்சி “நிலைக்கு . 
ஊறு தருவது என்று கொள்ளுபவர்கள்‌, நாட 
கங்களிலும்‌, கதைகளிலும்‌, பாட்டுக்களிலும்‌; அரச 
ருக்கு அடுத்த படியாக, ஆண்டிக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ இடத்தைப்‌ பராக்க வேண்டும்‌! QO 
மன்னர்‌ அல்லது செல்வர்‌ வீழ்ச்சி யடைந்ததைக்‌ 
காட்டும்‌ கலைஞர்‌, அவர்‌ மீது மக்கள்‌ வெறுப்பற்ற 
$ இரக்கத்தையும்‌; . அவமதிப்பற்ற ஒதீதுணர்வை 
யும்‌ தூண்ட அரசனை இரவலஞ4கைத்‌ தான்‌ ஆக்கிக்‌ 
காட்டுகின்றனர்‌. லெ சமயம்‌. பைத்தியக்காரப்‌ 
பிச்சைக்காரனாகக்‌. E அழுக்கடைந்த . ஆடை 
யுடன்‌, 4 குருடாகக்‌ கூடக்‌ ற 
தயங்குவதில்லை. “அரசன்‌ ஆண்டியானான்‌ என்ற 
தலைப்பு நாடக மேடையிலும்‌, கதையிலும்‌ பாட்டி 
னும்‌, பத்திரிகையிலும்‌ நம்‌ மக்களைக்‌ கவரவே 
செய்கிறது. அது மட்டுமா? அரசன்‌, ஒரு இளவர. 
சியை மணப்பதை விட, ஒரு ஏழைப்‌ பிச்சைக்‌ 
காரியை மணந்தான்‌ என்பதில்‌ தான்‌ மிகுதி கனிவு - 
இருப்பதாகக்‌. கலைஞர்‌ எணைஹு றார்கள்‌. ' “மன்ன 
னும்‌ பிச்சைக்கார அழகியும்‌ என்ற. பாட்டில்‌ ஈடு. 
வம்‌ யாரும்‌ ரு EE lea 





ர: பிச்சைக்காரர்‌. | : = f a? 


TIU அப்பக்காரன்‌ மகளை, ஒரு பலசரக்குக்‌ கடைக்‌ 
காரன்‌ மகளை மணந்தான்‌ ர இத்தகைய. 
அவா ES இருக்குமா : 9. 


“பிச்சைக்காரரிடம்‌ மனித வகுப்புக்கு உள்ள 
இக்‌ கணிப்‌ UD MEGS காரணம்‌ இல்லாமலில்லை. 
மற்ற எல்லா வகுப்புக்களும்‌ தமக்கு மேலும்‌ Fapb 
உயர்வு தாழ்வுகள்‌ உடையவை. ஆகவே மேலிருப்‌ 
பவர்‌ இரக்கம்‌. கீழிருப்பவார - பொருமையுடனும்‌, 
உடனிருப்பவர்‌ . போட்டியுடனும்‌ முரண்படுகிறது. 
எனவே மனித வகுப்பு முழுவதும்‌. ஒரே. உணர்ச்சி 
யுடன்‌ பார்க்கத்‌ தக்க மக்கள்‌ உச்ச: நிலையிலிருக்கும்‌ 
அரசரும்‌, எழ்க்கோடியிலிருக்கும்‌ இர வலருமே 
பாவர்‌. ஆனால்‌ மன்ன ரோ, பாவர்‌ மதிப்புக்கும்‌ உரிய 
வராயினும்‌, உள்ளூர எல்லார்‌ பொருமைக்கும்‌ உறிய | 
வராவா. அவரிடம்‌ பொருமையற்‌ற மதிப்பும்‌, ஒத்து ரீ 
iab ஏற்படுவது; அவர்‌ மன்னர்‌ பதவியிலிருக்கு்‌. 
வீழ்ச்சி யடைந்து, எவரும்‌ போட்டி உணர்ச்சி 
கொள்ள முடியாத பிச்சைக்காரர்‌ நிலையை அடை 
பும்‌ போதுதான்‌ ! மன்னர்க்கு இங்கனம்‌ அருமை 
- பாகக்‌ இட்டும்‌ நல்‌ லுணாசசியிளைப்‌ பிச்சைக்காரர்‌. 
எப்போதும்‌ பெற்றவர்கள்‌ ஆவர்‌.. ஆகவே தான்‌. 
Ls வேறு OF Gu iT மன்ன I 61 Sl b, பிச்சைக்காரர்‌ மன்‌ 
னர்‌ ஆவதில்‌ மக்கள்‌ களிப்படைனெறனர்‌. வேறு 
ஏதில்‌ காட்டும்‌ கனிவிலும்‌, மன்னர்‌ பிச்சைக்காரர்‌ 


ie ஆவதிலேயே மிகுதி கனிவு. காட்டுகின்றனர்‌. 


பிச்சைக்காரர்கள்‌ பொதுமக்கள்‌. உள்ளத்தில்‌. 
ண்டும்‌ உணர்ச்சி மனித வகுப்பின்‌ மிக அடிப்‌ 
படையுணர்ச்சியான. இரக்க உணர்ச்சி, கவிஞர்‌ 
களும்‌ கலைஞர்களும்‌ கையாளும்‌. உணர்ச்சிச்‌ சுவை 
I ள்‌, மக்கள்‌ உள்ளத்தை ஆழ்ந்து Gor ps கூடிய . 
ம்‌, எல்லா. மக்களின்‌ ண வமல்‌ அல்‌ none 





106 o தலைந்கர்ப்‌ பிச்சைக்காரர்‌ 


இயக்கக கூடியதும்‌ ஆன உணர்ச்சிச்‌ சுனை 
இதுவே. வெளிப்‌ பார்வைக்கு இது மக்களுக்குத்‌ 
துன்ப உணர்ச்சியே தருவதாகத்‌ தோற்றினாலைம்‌, 
உண்மையில்‌ துன்பத்தைக்‌ காண்பதன்‌ மூலம்‌ அது 
அவரகள்‌ உள்ளத்தை. முழுவதும்‌ பதப்படுத்தி... 
இன்னதென்று கூற முடியாத ஒரு கிறையுணர்வு 
தருகிறது என்னலாம்‌. பிச்சைக்காரர்களைக்‌ காண்‌ 
பதும்‌ அவர்கள்‌ துன்பங கண்டு உதவுவதும்‌ நகர 
மக்கள்‌ வாழ்வில்‌ உண்மையில்‌ இதே வகை உணர்ச்‌ 
சியை உண்டுபண்ணுகிறது. ஆகவே அவர்கள்‌ 
மக்கள்‌ ஒழுக்க நிலையையோ, உணர்ச்சிகையேோ,. 
உள நலததையோ கெடுப்பவர்கள்‌ என்று கூறம்‌ . 
படுவதற்கு கோ மாறுக, அவற்றைப்‌ ப்ண்படுத்துப்‌ ' 

வர்கள்‌ என்றே கூற வேண்டும்‌. 


வெளித்‌ தோற்றத்தைக்‌ கண்டு பிச்சைக்காரர்‌ 
wafer காட்சி யழகைக்‌ கெடுப்பதாகவேோ, சோம்‌ 
பீல்‌ வாழ்வை வளர்ப்பதாகவோ கொள்ளுதல்‌. 

தவறு. . அழகான படம்‌ வரைவோன்‌. அப்பட 
அழகை எடுத்துக்‌ காட்ட அதற்கு WIM or எண்ணம்‌ 
களையும்‌, காட்சிகளையும்‌ தேடி வரைவதுண்டன்‌ ரோ! 
' அது போல நகரின்‌ பிற அழகுகள்‌, அழகுக்‌ குறை. 
கள்‌ ஆகியவற்றிடையே அவற்றுக்குரிய சரி சம 
அளவை தரும்‌ நடு அளவையாகப்‌ பிச்சைக்காரர்‌ 
காட்சி AMERO றனர்‌. உண்மையில்‌ அவர்க 
ளின்‌ றி நகரின்‌ எப்பகுதியும்‌ நகரின்‌ முழுத்‌ தோற்‌. 
றம்‌ அளிக்காது. அவர்கள்‌ அழுக்கும்‌ உண்மையில்‌: 
நகரின்‌ அழுக்குக்கு ஒரு எல்லை கட்டும்‌ அழுக்குத்‌ 
: தான்‌! . எல்லா நோயையும்‌ போக்கப்‌ பாடு படும்‌ 
 மருத்தவனுக்கு, அவ்‌ உழைப்பின்‌ பயனாகவும்‌, தன்‌ 
- நோயை ஆராய நேரமில்லாததாலும்‌ ஏற்படுகிற. 

கோய்‌ போன்றதே அவர்கள்‌ அழுக்கு. மருத்‌. 





smati பிச்சைக்காரர்‌ . 107 


துவனை நல்ல நிலையில்‌ வைப்பது. மக்கள்‌ கடமை.. 
 அ௮அதபோலப்‌ பிச்சைக்காரர்‌ அழுக்குப்‌ போக்கும்‌ 
வேலை நகரமக்களுடையது. அழுக்கற்ற ஆடை 
யுடைய பிச்சைக்காரனை ஊக்கி, அவனுக்கு ஒரு. 
தட்டுக்‌ கொடுத்து உதவிவிட்டால்‌ அடுத்த நாளே 
யாவரும்‌  வெள்ளுடையைத தேடுவர்‌. உடல்நல: 
முடையவனுக்கு ஒரு பாராட்டுரை கூறினால்‌ யாவ: 
ரும்‌ பிறர்‌ உடல்‌ நலத்தைக்‌ கோருவதுடன்‌, தம்‌ 
உடல்‌ நலத்தையும்‌ பேணுவர்‌. . 


உண்மையில்‌ பிச்சைக்காரர்‌ பலர்‌ சோம்பேறி. 
களும்‌ அல்லார்‌; உடல்‌ நலமற்றவரும்‌ அல்லர்‌; நன்‌ ஜி. 
யற்றவரும்‌ அல்லர்‌. இன்று சீர்திருத்த வாதிக. 
ahon Gu பரவும்‌ பல கதைகள்‌ கூட இவற்றுக்கு. 
மறுப்புக்‌ கூறவல்லவை. ஒரு பொருளகக்‌ கணக்‌ 
கனுக்குத திடீரென்று. யாரோ இறுதிவிருப்பம்‌: 
எழுதி வைதததனால்‌ M6 நாறு பொன்‌ கிடைத்ததாம்‌! 
அதுபற்றி உசாவியதில்‌, அன ஒரு பிச்சைக்காரனு 
டைய வாழ்க்கைச்‌ சேமிப்பு என்று தெரிந்ததாம்‌ l 
நாள்தோறும்‌ பொருளகம்‌ செல்லும்போது கணக்‌ 
கர்‌ குருடு கூன்‌ தேடி ஒரு துட்டுப்‌ போடுவாராம்‌... 
குருடனா யிருந்த இப்‌ பிச்சைக்காரன்‌. அவர்‌ குர 
லறிந்து, அவர்மீது நன்றியும்‌ நல்லெண்ணமும்‌ 
கொண்டு, இறக்கும்‌ தறுவாயில்‌ இச்‌ செயலால்‌: 
நன்றி தெரிவித்துக்‌ -கைம்மாறும்‌ செய்தான்‌. இச்‌ 
செயல்‌. அவன்‌ நன்றிக்கு மட்டுமன்றி அவன்‌ 
உழைப்பு; அவன்‌ சிக்கனம்‌, அவன்‌ விடாமுயற்சி 
ஆகியவற்றுக்கும்‌ சான்று தருகின்ற. ஆனால்‌. 
நம்‌ சீர்திருத்த வாதிகளின்‌ சிறுமை யுள்ளத்தில்‌' 
அவன்‌ செயலில்‌ காணப்படும்‌ குணம்‌, அவன்‌ 
பணம்‌ திரட்டி விட்டான்‌ என்பதே! பல பிச்சைக்‌ 
காரர்‌ குடிக்கின்றனர்‌, பண ததை வீணாக்குகின்‌ று | 





108 | | தலைநகர்ப்‌ பிச்சைக்காரா 


னர்‌ என்று குறைகூறும்‌ இவர்கள்‌, குடிக்காது; 
வீண்‌ செலவு செய்யாது, நாற்பது ஆண்டுகளில்‌ இப்‌ 
பெரும்‌ தொகையைச்‌ சிறுகச்‌ சிறுகச்‌ சேர்த்து, 
அதையும்‌ “ நன்‌ றி” என்னும்‌ உயர்‌ கடமை உணர்ச்‌ 
இக்கு ட ட கறக அவர்களால்‌ எண்ணிப்‌ 
| பார்க்கவில்லை ! 


இன்னொரு வன்க நாற்பது ஆண்டு 
கட்கு முன்‌ நிகழ்ந்த ஒரு விபத்தில்‌ இரு கால்களை 
யும்‌ இழந்து விட்டார்‌. இரண்டு கால்களும்‌ அவருக்‌ 
OF கட்டைக்கால்கள்‌ தான்‌. ஆனால்‌ இககட்டைக 
கால்களுடன்‌ அவர்‌ உயிருள்ள கால்கள்‌ உடைய. 
வர்களும்‌ வியக்கும்படி எங்கும்‌ பர. பரப்பாகத்‌ திரிவ 
அதஅடன்‌, எவரும்‌ வியக்கும்‌ கடும்‌ பாரம்‌ தூக்கியும்‌, 
கட்டைகள்‌ பிளந்தும்‌ வந்தாராம்‌. கீழ்ப்‌ பகுதியற்ற 
அவர்‌ உடலிலுள்ள பாதி சிறிதும்‌ தளர்ச்சியின்‌ றி 
-ஒரு உடற்பயிற்சியாளன்‌ உடலையும்‌ தோற்கடிக்கும்‌ 
வலுவும்‌ கட்டமைப்பும்‌ உடையதா யிருந்தது. பாதி 
உடல்‌ மனிதனாகவும்‌ பாதி குதிரையாகவும்‌ இருந்த 
தாகப்‌ பழங்‌ கதையில்‌ கூறப்படும்‌ உருவந்‌ தான்‌, 
-குதிரையடலான பாதி நீத்து இயங்குகிறதோ. என்‌ 
- ஸனூம்படி யிருந்தது அவர்‌ உடல்‌ வளர்ச்சி. அவர்‌ 
பிச்சைக்காரர்‌ என்று கூறப்பட்டது. கூட அவர்‌. 
சோம்பேறித்‌ தனத்தின்‌. கா ரணமாகவன்‌ று; அவர்‌ 
அரை யுடல்‌ குடும்ப வாழ்வுக்கும்‌ சமூக வாழ்வுக்கும்‌ 
பொருத்தமற்றது என்பதற்காகவே. ஏனெனில்‌ 
வீடற்ற... அவர்‌ பல வீடுகள்‌ கட்ட உதவிய 
தண்டாம்‌! குடும்பமற்ற அவர்‌ பல குடும்பங்களின்‌ 
 கடுவேலைகளை எளிதில்‌ செய்வாராம்‌! குணத்திலும்‌ 
அவர்‌ ஒரு தங்கக்‌ கட்டியாகவே இருந்தார்‌. அவர்‌ 
எவருடனும்‌ இன்மொழியே பேசினார்‌. அரை மனித . 
ரான. அவரைப்‌ பார்க்கக்கூடிய முழு, மனிதர்க 





ளின்‌ nies | | அவர்‌ உயர்வைப்‌ புகழ்ந்த. 
. அதற்குச்‌ சான்று கூறுகின்றது! 
| எனவே, மொத்தத்தில்‌ பிச்சைக்காரர்களையும்‌ | 
நகர மக்கள்‌ வாழ்வையும்‌ சீர்திருத்த. நல்ல வழி 
நகர மக்களில்‌ ஒரு பகுதியின ரான பிச்சைக்காரர்‌. 
வாழ்வையும்‌ நகர. மக்கள்‌ வாழ்வுடன்‌. சேர்த்துக்‌ 
£ர்திருத்துவதேயன்‌ றி, அவர்களைத்‌ துரத்துவதேர்‌,. 
சிறைக்கூடங்களினும்‌ உழைப்புக்‌ கூடங்களிலும்‌. 
அடைப்பதோ அல்ல. மக்கள்‌ யாவராலும்‌ விரும்‌: 
பப்படும்‌ இவ்வகுப்பை-மற்ற வகுப்பினர்‌ எவரிட 
மும்‌ இல்லாத சமத்துவ உணர்ச்சி, பொருமை 
மின்மை ஆகிய . நற்பண்புகளையுடைய இவ்‌ வகுப்பை" 
மக்கள்‌ வாழ்வுக்கு உகந்த ஒரு நல்‌ உறுப்பைப்‌: 
- பயன்‌ படுத்தி, அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ இன்னல்‌ 
"களைக. குறைத்து அவர்களை. வளர்த்தால்‌, நகரமும்‌. 
நகர வாழ்வும்‌ வளம்‌ பெறும்‌ என்பதில்‌ ஐயமில்லை... | 
Ot Sa சோம்பேறிகளாக. OU DB GSC a vor 
டாம்‌, ஆனால்‌ அவர்கள்‌ தம்தர ததையும்‌, வாழும்‌. 
உரிமையையும்‌ . கலைக்கவும்‌ வேண்டாம்‌. . மணித 
சமூகத்துக்கு அவாகள்‌ 'செய்யும்‌- கடமையை. 
உணர்ந்து அதைப்‌ பெருக்கும்‌. வலையில்‌. அவர்‌ 
| களைப்‌ ணத awe cia போதும்‌ | 8 | 


(௯௧) மனித உலகில்‌ அடிரிற்கலை: 
அது தோன்றிய வகைபற்றிய விந்தையான. வரலாறு 
“மனித வகுப்புத்‌ தோன்றி முதல்‌. egus 
ஓமிரம்‌ ஆண்டுகள்‌ வரை மக்கள்‌ காய்‌ கிழங்கு. 
இறைச்சி வகைகளைப்‌ பச்சையாகவே. தின்‌ அவம்த 
னர்‌. இறைச்சியைக்கூட அவர்கள்‌: அபிஸினியாவி 
னன்‌. மக்கள்‌ இனம்‌ எச எ o | 





110 மனித உலகில்‌ 210 F bade 


பல்லால்‌: உராய்ச்துமே தின்றுவந்தனர்‌. உலக 
வரலாறுப்ற்றிய தம்‌ நாலில்‌ கன்‌ஃபூஸியஸ்‌ பெரு 
மான்‌. இக்‌ காலத்தைப்‌ பற்றிச்‌ சற்று மறை குறிப்‌ 
 பாகவே கூறுகிறார்‌. இதனை அவர்‌ “சோஃபாங்‌ 
அதாவது சமையற்காரர்‌ ஓய்வுக்காலம்‌” என்று 
.. அழைக்கிருர்‌.” இக்‌ கருத்துக்கள்‌ என்‌ பார்வைக்கு 
என்‌ நண்பர்‌ ஒருவர்‌ கொண்டுவந்து காட்டிய 
சீனக்‌ கையெழுத்துப்படி ஒன்றில்‌ காணப்படு 
இன்றன. a 


இதே கையெழுத்துப்படி இரண்டாவது மனித 
உலகின்‌ ஊழிபற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌ மக்கள்‌ 
-முதலில்‌ இறைச்சிகளைச்‌ சுட்டும்‌, பின்‌ வதக்கும்‌ 
 பெொரிததும்‌ கலந்தும்‌, நாளடைவில்‌ சமையற்கலை 
யின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ முன்னேற்ற மடைந்த 
வரலாற்றை விளக்குகிறது. இதில்‌ முதன்‌ முதல்‌ 
மக்கள்‌ இறைச்‌ சடக்‌ கற்றுக்கொண்ட வகை 
ஒரு சுவைமிக்க விந்தைக்‌ கதையாக விரித்துரைக்‌ 
கப்படுகிறது. சீனர்களைப்போல்‌ நாம்‌ அக்‌ கதையை 
அப்படியே நம்பிவிடத்‌ தேவையில்லையானாலும்‌, 
அதன்‌ பரந்த கருத்தை அறிவாராய்ச்சி முறையில்‌ 
ஒத்துக்கொள்ளவே வேண்டும்‌. அத்துடன்‌. அக்‌ 
கதையின்‌ சுவை, மொழியும்‌ இனமும்‌ தொலைவும்‌ 
கடந்து, நமக்கும்‌ இன்பமளிப்பதாகவே உள்ளது. 


| பன்‌ றி மேய்ப்பவனாகிய ஹோற்றி தன்‌ பன்றி 
களுக்கு வேண்டிய காய்‌ இழங்குகள்‌ திரட்டிக்‌ 
Qarori காட்டிற்குச்‌ சென்றிருந்தான்‌. சிறிது 
_குறும்புக்கனமும்‌ முரட்டுக்‌ குணமும்‌ உடைய 
அவன்‌ புதல்வன்‌ பேர-போவிடம்‌ அவன்‌ கன்‌. 
பன்றிகளை நன்கு பாதுகாக்கும்படி கூறிவிட்டுச்‌ 
சென்றிருந்தான்‌. அவன்‌ சென்று மீளுமுன்‌ 





$ 


மனித உல்‌ வ லல | | TIA 


 பா-போ மறதியாக ஒரு ee வைக்கோற்‌ 
கட்டொன்றின்‌ மீது போட்டதனால்‌, அதவும்‌ வீடும்‌ 
அப்பற்றிக்கொண்டன. . அவனும்‌ அவன்‌ அலறல்‌. 
கேட்டு அண்டை அயலாரும்‌ எவ்வளவு முயன்‌ அம்‌, 
தயை அணைக்க முடியாமல்‌ போயிற்று. மணிதவகுப்‌ 
பின்‌ அக்கால நிலையில்‌ வீடுகள்‌ முழுவதும்‌ கம்பும்‌ 
FFD தழைகளுமா கவே இருந்தபடியால்‌, அதில்‌ 
ஒரு shit மீதமின்றி எல்லாம்‌ எறிந்து 
போயிற்று. கம்புகுச்சுகளே கொண்ட வீடு 
பொன்‌ துகூட எவருக்கும்‌ பெரிதாகத்‌ சோரற்ற 
- வில்லை. குட்டியிட்ட அவர்கள்‌ SIDA MBS பன்‌.) 
யொன்றும்‌, அது புதிதாக இட்டிருக்க குட்டிகளும்‌. 
தீயில்‌ வெந்துபோயின. | 
கந்தை வந்து பார்த்தால்‌. தன்னை மிகவும்‌ 
கடிந்து கொள்வது உறுதி என்னு போ-போ 
எண்ணினான்‌. ஆகவே அவன்‌ கவலையுடன்‌, எரிந்து 
சாம்பலாய்க்‌ ெக்கும்‌ பகுதிகளில்‌ அங்குமிங்கும்‌ 
சென்று பார்த்துக்கொண்டிருக்தான்‌. பன்றிகள்‌ 
வெந்த பகுதியருகே வந்ததும்‌, ல ஒரு 
[B DDT Lb அவன்‌ மூக்கைச்‌ தொளைத்தது. இதற்கு 
முன்னரும்‌ அவன்‌ சில சமயங்களில்‌ வீடுபற்றிக 
கொள்ளும்படி விட்டஅண்டு. பிற வீடுகள்‌ எரிந்த 
போதும்‌ சென்று பார்த்ததுண்டு. வீட்டுப்‌ பகுதி 
கள்‌ எரிந்ததால்‌ ஏற்படும்‌ மணம்‌ அவன்‌ அறியாத 
கன்று. இப்போதைய. மணம்‌ அவ்வகைகள்‌ எதி 
லும்‌ சேர்க்சசன்று என்பதை அவன்‌ உணர்ந்‌. 
. தான்‌. ஆயினும்‌ முன்பின்‌ அறியாத இம்மணம்‌ 
எதிலிருந்து a ளது அவன்‌ ஈட 
வில்லை. 


முழுதாக இறந்து இடந்த. பன்‌ றிகளருடல்‌ : 
வெந்ததும்‌, மூக்கில்‌ மணம்‌ தொனைத்ததமட்மேன்‌ நி, 
2 ல்‌, Ome asri சன்‌ n எ 





112 | மனித உலகில்‌ அடி A DE 


பன்‌ Eeh குட்டிகளும்‌ முற்றிலும்‌ உருக்கெடாது 
இடந்தன. அவற்றில்‌ எதற்கேனும்‌ உயிர்‌. இருக்‌ 
கக்க்டுமோ.. என்று. பார்க்க . எண்ணி, ஒரு. 
| பன்றியின்‌ மீது தொட்டுப்பராததான்‌. சூடாயிருந்த 
அதன்‌ தசையில்‌ ஒருபகுதி அவன்‌ விரலில்‌ ஒட்டிக்‌ 
கொண்டது. கையில்‌ வெப்பம்‌ தாங்கமுடியவில்லை. 

அதை உடன தணிக்கும்படி அவன்‌ கைவிரல்களை 
வாயில்‌ வைக்தான்‌- கைவிரல்களில்‌ ஒட்டியிருந்த 
தசை அவனுக்கு. இன்னதென்று கூறமுடியாத 
இன்சுவை உடையதரயிருந்தது. புதிய. நறுமணம்‌ 
எங்கிருந்து வந்தது; அதன்‌ பொருள்‌: என்ன 
என்பதை இப்போது அவன்‌ அறிந்துகொண்டான்‌! 
| இப்புதுச்‌ சுவை உணவை. மென்மேலும்‌ கரும்‌. 
எண்ணங்‌ கொண்டவனாம்‌, அவன்‌ மீட்டும்‌ மீட்டும்‌. 
கொதிக்கும்‌ . தசையில்‌ கையிட்டுச்‌ ronn 
ஈடுபடலானான்‌ . 


வெளியூர்‌ சென்று திரும்பி வந்த டட்லி 
oF ட்டின்‌ நிலையைக்‌ கண்டும்‌, மகன்‌ செயலைக்‌ கேள்வி. 
யுற்றும்‌, கடுஞ்சினங கொண்டு அவனைத்‌ தேடி. 
வம்தான்‌. வீடெல்லாம்‌ எரியவிட்டுப்‌ பொருள்களைச்‌ 
சேதப்படுத்தியதுமன்‌ றி, அவன்‌ இன்னும்‌ எரி 
பொருளில்‌ ணெடிக்‌ கிளறிக்‌ கொண்டிருப்பதைக்‌. 
கண்டு கடுங்கோபங்‌ Qe tent pee “ இவ்வளவும்‌ 
எரிய விட்டது போதாதென்றா, இன்‌ அம்‌ இங்கே: 
கிள 0) & கொண்டிருக்கிறாய்‌ 2” ஏன்று . அவன்‌ 
மகனே அதட்டினான்‌. புத்துணவின்‌ . புதுச்சுவை 
யார்வதீதில்‌ ஈடுபட்டிருந்த. போ-போ அவனைக்‌. | 
கவனிக்கச்‌ கூட நேரமில்லாமல்‌, தசையைத்‌ கொட்‌ 
டுத்‌ தொட்டுத்‌ அகர்வதில்‌ ஆழ்ந்திருந்தான்‌. அவன்‌ 
obs பன்றியைக்‌ .. தொட்டு வாயில்‌ வைக்கும்‌ . 
ட ரது ரல்‌ கத்லி. பத்‌, டப்பா 





மனித உலகில்‌ அடி.சற்கலை பிட 


R, மனிதரில்‌ கேடுகெட்ட பதரே! என்ன செய்யத்‌ 
gars, கேலிக்டெமான காரியம்‌ செய்கிறாய்‌ 2” 
என்னு கூறி அவனைக்‌ கழியால்‌ புடைதீதான்‌. . 


போ-போ இப்போது. அனுபவித்த இன்பத்‌ 
திடையே இவ்வடிகள்‌ அவனுக்கு ஒரு பொருட்டா 
பில்லை. G amr Da தன்‌ மனங்‌ கொண்ட மட்டும்‌ 
அடித்தும்‌, அவன்‌. புன்முஅ௮வலுடன்‌,  “அப்பர, 
தாங்கள்‌ கோபத்தில்‌ வீண்நேரம்‌ போக்க வேண்‌ 
டாம்‌. இக்தத்‌ தசை எவ்வளவோ சுவையாயிருக்‌ 
இறது. றிது சுவைத்துப்‌ பாருங்கள்‌ |’ என்றான்‌. 
சனமக்கள்‌ எவரும்‌ எறிந்த LI COT BOOB BH Bloor பவனை 
இதிவாகக கருதுவர்‌ என்ற எண்ணிக்‌ தன்‌ மகன்‌ . 
தகாத செயலுக்கு அவன்‌ வெட்க மடைந்ததன்‌ NS 
தானும்‌ அதில்‌ ஈடுபட எண்ணவில்லை. ஆனால்‌ மகன்‌ 
கையை அதிலிரும்து வலிந்து தள்ளும்பேோ அ பன்றி 
யின்‌ இறைச்சியில்‌ அவன்‌ கைபட்டுப்‌ பொள்ளி 
விட, அவன்‌ எரிவு தணிக்க அதனை வாயில்‌ வைக்க 
வேண்டியதாயிற்று. அப்போது தான்‌ போ-போ 
வின்‌ A None மாற்றிய இன்சுவையின்‌ தன்மை 
அவனுக்குப்‌ புலனாயிற்று. அவனும்‌ . தன்‌ மகனால்‌. 
கண்டுபிடிக்கப்பட்ட புதிய மததீதில்‌ சேர இணங்கி 
னான்‌. எனினும்‌ இச்செய்தியைப்‌ பிறர்‌ அறிற்தால்‌ 
தமக்கு இழிவும்‌ இடரும்‌ கேருமாதலால்‌, அதனை 
யாரும்‌ அறியாமல்‌ மறைவாக. வைத்து, இருவரும்‌ 
கம்‌ பன்றிகளின்‌ . இறைச்சியை படல 
உண்டு Bisson i. aes 


Canr óa இது. முதல்‌ அடிக்கடி. வெளியா 
பேய்‌ வரலானான்‌. அவன்‌ போகும்‌ போதெல்லாம்‌ 
Gur-Gur வீட்டுக்கு. ரெருப்பு வைத்தான்‌. அடிக்‌ 
கடி. நிகழும்‌. இச்கெயதி. கண்டு; ஊரார்‌. பலவாறு 

௭.8 





114 ்‌... மனித உலகில்‌ அடி௫ற்கலை 


வியப்புற்று பேசிக்‌ கொள்வாராயினர்‌. போ-போ 
முதலில்‌ எரிந்த வீட்டில்‌ நடந்து கொண்டதைக்‌ கவ 
ணித்திருந்த சில குஅம்பர்கள்‌, பன்‌ றிகள்‌ சூட்டி யிடும்‌. 
சமயமாகப்‌ பார்திதுத்‌ தீ வைக்கப்‌ படுகிறதென்‌ அ 
குறிப்பாக அறிந்து கூறினர்‌. அத்துடன்‌ ஹோற்றி 
மகன்‌ செயலை முன்போலக்‌ கண்டிக்காத உடந்தை. 
யாயிருந்ததும்‌, ஒரு தொகுதி பன்‌ றிகள்‌ எரிந்தபின்‌, 
சிறிதும்‌ வருத்தம்‌ காட்டாமல்‌ மற்றொன்று வாங்கு 
வதும்‌ கண்டு அவர்கள்‌ ஐயம்‌ வலியுறவு பெற்றது. 


ஹோற்றி குடும்பத்தைப்‌ பற்றிய ஊர்ப்‌ 
பேச்சுப்‌ பரந்து பெரும்‌ Shy மொழியாகி, LF h S e 
நகரிலுள்ள சீன உயர மன்‌ றத்திற்கும்‌ எட்டிறறு. 
அரசியல்‌ காவலர்‌ அதன்மீது ஒரு காள்‌ ஹோற்றி 
யையும்‌ போ- போவையும்‌ கைப்பற்றி, வழக்கு மன்‌ 
மத்தில்‌ நிறுத்திக்‌ குற்றம்‌ சாட்டினர்‌. அவர்கள்‌ 
குற்றச்‌ சாட்டை மெய்ப்பிக்க அவர்கள்‌ இருவர்‌ 
கைத்தடங்களும்‌ உடைய சுட்டபன்‌ றி யிறைச்சியும்‌ 
மன்றத்தில்‌ வைக்கப்பட்டது. மன்றத்தின்‌. FI 
வலுக்‌ இடையில்‌ சான்றாளர்‌ அனைவரும்‌ பன்றி 
பறைச்சி வைத்த தொட்டியைச்‌ சுற்றி நின்று 
“இதுவே இருவரும்‌ உண்ட அள்‌ கண்பு 
அவர்கள்‌ கைத்தடம்‌. இதில்‌ உள்ளத ” என்று 
சுட்டிக்காட்டினர்‌. எல்லாரும்‌ அதைக்‌ தொட்டுப்‌. 
பார்க்கவே அதன்‌ சூடு அவர்களையும்‌ தம்மைய றியா 
மல்‌ அதைச்‌ சுவைக்கத்‌ தூண்டிற்று. அச்செயலை 
யடுத்து அவர்கள்‌ முகத்தில்‌ வரும்‌ மாற்றத்தைக்‌ 
கவனித்த மன்‌ றத்தலைவரும்‌ அத்தொட்டியை வர 
்‌ வழைத்துத்‌ தொடவே, அவரும்‌: அதன்‌ ச வையிலீடு 
பட்டார்‌. மக்கள்‌. இச்‌ செயலைக்‌ கவனிக்கவில்லை 
யாயினும்‌, எல்லாச்‌ சான்‌ றாளரும்‌ ஒருமிக்கக்‌ குற்றம்‌ 
இலலை என்னு led deun wha தலைவர்‌ 





ட வணி டன 


— 


= aan ட அர்த்த 


மனித உலகில்‌ அடிற்கலை 115 


alll 


அதனை அட்டியின்‌ றி ஏற்றதையும்‌ கேட்டுத்‌ திகைப்‌ 
புற்றனர்‌... | | த 
குற்றவாளிகள்‌ விடுதலையடைந்த பின்‌ மக்கள்‌ 
மனத்தினுள்‌ பல ஐயங்கள்‌ பின்னும்‌ : வலியுறவு 
பெற்றன: மன்றத்‌ தலைவர்‌ புதிது புதிதாக வீடு 
கள்‌ கட்டினார்‌. ஒவ்வொரு வீடும்‌ சில நாளில்‌ எரிந்து 
சாம்பலாயிற்று. ஆனால்‌ அவர்‌ சிறிதும்‌ தயங்கர 
மல்‌ புது வீடுகள்‌ கட்டி வரலானார்‌. சான்றாளார்கள்‌ . 
வீடுகளும்‌ . அடிக்கடித்‌ . தீப்பற்றின. - நாளடைவில்‌ 
இத தீக்கொளுத்தி இரகசியம்‌ எங்கும்‌ பரவவே, 
வீடுகள்‌ எங்கும்‌ எரியத்‌ சொடங்கனெ.- வீடு கட்டும்‌ 
கொத்தர்களும்‌ காலப்‌ போககறிந்து எளிதில்‌ எரியத்‌ - 
தக்கதும்‌, மிகுதி விலை பிடிக்காததுமான பொறி 
யான வீடுகள்‌ கட்டத்‌ தொடங்கினர்‌. இதனால்‌ ன 
நாகரிகத்திலேயே பெரு மாறுதல்‌ ஏற்பட்டது. 
கட்டடத்‌ தொழில்‌ கெட்டு அக்‌ கலை சீரழிந்தது. 
தயணைப்புக்‌ கருவிகளை யாரும்‌ வாங்குவாரில்லை. 
. இருடா காப்பககளும்‌ தம்‌ தொழில்‌ இனி நடையவெரறு 
தென - ஒன்றொன்றாக மூடின. பன்றி விலையும்‌ 
எரிபொருள்‌. விலையும்‌ மலை மலையாக ஏறின. 
இஙஙனமாகச்‌ சமைப்புத்‌ தொழில்‌ வீட்டுக்குத்‌ 
தீவைக்கும்‌.கொழறிலாக நெடுநாள்‌ வளர்ச்சி யடைக்‌ 
தது. “இறைச்சி பதம்‌ பண்ண ஒரு முழு வீட்டையும்‌ 
எரிக்கத தேவையில்லை. ஒரு. இறு அடுப்பினுள்‌ 
FO கட்டைகள்‌ எரிந்தால்‌ போதும்‌” என்று காண, 
மணித... வகுப்புக்கு மீண்ட நாள்‌ பிடித்தது. அப்‌ 
படிப்பினை ஏற்படூமுன்‌; அதற்காக மேற்கொள்ளப்‌ 
பட்ட படிகளும்‌ பல பல. முதலில்‌ அக்கால அறிஞர்‌ 
கள்‌ இச்‌ செய்லுச்கு வாழ்குடி விட்டை எரிக்க 
வேண்டாம்‌; அதற்கெனது . தனி வீடு கட்டலாம்‌ 
என்னு கூறி அழிவைக்‌ குறைத்தனர்‌. வரவர அவ்‌ 





e 


“116 மனித உலகில்‌ அடிிற்கலை a 


வீடுகள்‌ AWA. இறுதியில்‌ வாழ்குடி வீடுகள்‌ 
தீப்பற்றுத பொருள்களாலும்‌, எரி வீடுகள்‌ பாது 
STOUTE A N இடத்துக்குட்பட்டும்‌ கட்டப்பட்டன i 
அன்றைய எரி வீடுகளே பல படியாள வளர்ச்சி. 
மின்‌ பயனாக இன்றைய நம்‌ அடிசிற்களங்களாக 
| மாறியுள்ளன. பண்டைக்கால ஆராய்ச்சி அறிஞர்‌ 
கள்‌ பலர்‌ செய்த முன்னேற்றத்தின்‌ பயனாகவே, 
இன்று நம்‌ வாழ்வில்‌ மிகப்‌ பொதுப்படைச்‌ செய்து 
யாய்‌ விட்ட சமையற்கட்டும்‌, சமையற்‌ கலையும்‌. 
உருவாயின. 


கன்‌ பூஸியஸின்‌ மேற்கோள்‌ . காட்டப்பட்டு, 
அவர்‌ பின்‌ வந்த யாரோ ஒரு சீன உரைகாரரால்‌. 
விளக்கப்பட்டுள்ள இக்கதை, சமையற்கலை கூட 
மனித சமூகத்துக்கு முதலில்‌ எவ்வளவு பு. அமையா. 
யிருந்திருக்க வேண்டும்‌ என்பதைச்‌ அவைபட்‌ 
TOS BS காட்டுவதாயுள்ளது. அதன்‌ மிகையுரை 
களை நீக்கப்‌ பரர்த்தால்‌ தீயின்‌ இப்புதிய பயன! 
பலீ£தவறுகள்‌, தற்செயலாள தகிகழ்ச்சிகள்‌ ஆயெ 
வற்றின்‌ பயனாக மனித வகுப்பில்‌ வளர்ந்ததே 
என்பதை ஏற்றுக்கொள்ளத்‌ தடையில்லை. . புதிய 
சமையற்காரர்‌ இன்று பிறர்‌ உதவியிருக்கும்போ த; 
. செய்யும்‌ தவறுகள்‌, போ-போவின்‌ மரபு இன்னும்‌ 
. ஒழிந்து போய்விடவில்லை என்பதைச்‌ காட்டுப்லை 
என்‌ பதில்‌ ஐயமில்லை ! | 





